பதினெண் கீழ்க்கணக்கு 


பெருவாயின் முள்ளியார் 


158 


இயற்றிய 


ஆசாரக் கோவை 


EDITED BY 


T. CHELVAKESAVAROYA MUDALIAR , M.A., 

Pachaiyappa s College, Madras. 


NEW IMPRESSION 


MADRAS : 


PRINTED AT THE DIOCESAN PRESS , VEPERY 


1923 


Registered . 


விலை , அணா 8. 


Prefatory Note 


158 


THERE is a great mass of noble writing ready to 
hand in Tamil and Telugu folk - literature , especially in 
the former . To raise these books in public estimation , to 
exhibit the true products of the Dravidian mind , would 
be a task worthy of the ripest scholar and the most en 
lightened government. I would especially draw attention 
to the Eighteen Books that are said to have received the 
sanction of the Madura College , and are among the oldest 
specimens of Dravidian literature . Any student of Dra 
vidian writings would be able to add a score of equally 
valuable books . If these were carefully edited , they 
would form- a body of Dravidian classics of the highest 
value." This wrote Mr. Charles E. Gover, member of 
the Royal Asiatic Society , in his introduction to the Folk 
Songs of Southern India , printed in 1871. His desire was 
to a great extent accomplished by veterans like Arumuka 
Navalar, Damodaram Pillai , and Swaminadaiyar (Maha 
mahopadhyaya ). The Mahamahopadhyaya rescued in 
time most of the " score of equally valuable books " con 
demned to oblivion in private and public libraries in 
Southern India . These publications have helped Archaeo 
logists and Epigraphists - in making many discoveries , and 
Historians in determining their perspective. Two more 
of those " valuable books குறுந்தொகை and நற்றிணை have 
recently been published by other scholars . Very few yet 
remain to be published . 


iv 


PREFATORY NOTE 


Of the Eighteen Books only about half a dozen have 
been edited by scholars of repute . Some, very badly 
printed long ago , are not available now . Two or three 
have not yet been printed . One of them was a puzzle to 
the Tamil world for a whole century. Sriman Swarnam 
Pillai of the Hindu College , Tinnevelly , deserves all credit 
for reclaiming it from Lethe . It is a copy made by Emily 
1 $$ 60 low ) Kari Ratna Kaviroyar, commentator 
of Maran Alankaram , a Tamil scholar of vast erudition , 
who lived in the sixteenth century . This book is ( @ 
• sofu) Innilai by ( 6 TUAWTI) Poikaiyar , author of Kala 
vali Narpadu . This will , it is hoped , come out ere long. 

Acharakkovai , one of the Eighteen Books, was first 
published by Thillaiyambur Chandrasekara Kaviroyar 
with the old commentary in 1857 A. D. I issued two 
editions, one in 1893 , and the other in 1898. I now issue 
a third edition , adding only a few notes here and there . 


PERAMBUR , MADRAS , 

15th Feb. 1916 . 


} 


( T.C. 


* This book has been printed recently by Sriman V. O. Chidam . 
baram Pillai ( with his own commentary .) - ED . 


பதிப்புரை 


முற்காலங்களில் பாண்டியர்களால் ஏற்பட்ட தமிழ்ச் 
சங்கங்கள் மூன்று . அவை தலைச்சங்கம் இடைச்சங்கம் 
கடைச்சங்கம் என்பன. தலைச்சங்கமும் இடைச்சங்கமும் 
சரிதக்காலத்துக்கு முற்பட்டவை , கடைச்சங்கம் ஏறக் 
குறைய ஆயிரத்தெண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னிருந்த 
தென்பது இக்காலப் புலவரில் பலருடைய கொள்கை . கடைச் 
சங்கம் இருந்த இடம் மதுரை , அச்சங்கமிருந்து தமிழா 
ராய்ந்தவர் , சிறுமேதாவியர் , சேந்தம்பூதனார் , அறிவுடையா 
னார் , பெருங்குன்றூர்கிழார் , இளந்திருமாறன் , மதுரையாசிரி 
யர் நல்லந்துவனார் , மருதனிளநாகனார், கணக்காயனார் மகனார் 
நக்கீரனார் முதலானவர் . அவருள்ளிட்டுப் பலர் பாடினர் . 
அவர்கள் பாடியன கூத்தும் வரியும் பேரிசையும் சிற்றிசையும் 
பத்துப்பாட்டும் எட்டுத்தொகையும் பதினெண் கீழ்க்கணக்கும் 
என்றித் தொடக்கத்தன. இவற்றில் பத்துப்பாட்டும் எட்டுத் 
தொகையும் மேற்கணக்கின் பாற்படும் . 

ஆசாரக்கோவை கடைச்சங்கம் மருவிய பதினெண் 
கீழ்க்கணக்கில் ஒன்று: பெருவாயின் முள்ளியார் இயற்றியது : 
தற்சிறப்புப்பா பிரம் நீங்கலாக , நூறு வெண்பாக்களை உடை 
யது . குறள் வெண்பா - சிந்தியல்வெண்பா- நேரிசைவெண்ப 
இன்னிசை வெண்பா - பஃறொடைவெண்பா - சவலைவெண்பா 
என்கிற வெண்பாவின் வகையெல்லாம் இந்நூலில் உண்டு . 
நூல் இயற்றினவர் சைவரென்பது தற்சிறப்புப்பாயிரத்தால் 
விளங்கும் . இந்நூலின் பாக்கள் , பத்துப் பாட்டு , சீவக 
சிந்தாமணி முதலிய இலக்கியங்களின் உரைகளிலும் , இலக் 
கண விளக்கம் நன்னூல் பிரயோகவிவேகம் முதலான இலக் 
கணங்களின் உரைகளிலும் , மேற்கோள்களாக வருகின்றன . 

இந்நூலுக்கு ஆதாரம் ஆரிடம் என்பது தற்சிறப்புப் 
பாயிரத்தில் குறித்திருக்கின்றது . இலக்கண விளக்கவாசிரி 
யர் வழிநூலை விளக்கும் சூத்திரவுரையில் மொழிபெயர்ப்பு 
நூலுக்கு ஆசாரக்கோவையை உதாரணம் காட்டியிருக்கிறார் . 
இந்நூலிற் கூறிய ஆசாரங்கள் பெரும்பான்மையாய் 


பா 


வட 


6 

பதிப்புரை 
மொழியிலுள்ள சுக்ரஸ்ம்ருதியிலிருந்து தொகுத்தவை என 
வடநூற் புலவர் கூறுகின்றனர் . மன்னரைச் சேர்ந்தொழு 
கும் ஆசாரங்கள் , தௌமியர் பாண்டவர்க் குபதேசித்த 
வற்றை ஒட்டியிருப்பனவாகக் காண்கின்றன. நுதலிய பொரு 
ளால் இந்நூல் ஆசாரக்கோவை எனப் பெயர்பெற்றது . 
இது ஆசாரங்களது கோவை அல்லது ஆசாரங்களைக் கோத்த 
கோவை என விரியும் . 

இந்நூலில் உண்ணல் உடுத்தல் உறங்கல் நீராடல் காலக் 
கடன் ஐங்குரவரை வழிபடல் இல்லொழுக்கம் மன்னரைச் 
சேர்ந்தொழுகல் முதலியன பத்தழகுடனே பண்புறக் கூறி 
யிருக்கின்றன . 

இந்நூலுக்குப் பழையவுரை ஒன்றுண்டு . அது பொழிப் 
புரை . அவ்வுரை உள்ளபடியே ஒருவாறு கண்ணழிவுசெய்து 
பதிப்பித்திருக்கிறது . ஒவ்வொரு பாவிலும் உரைத்துள்ள 
ஆசாரங்கள் கண்ணழிவின் கீழே எளிய தமிழில் எழுதிச் 
சேர்த்திருக்கின்றன. பற்பல ஆசாரங்களின் ஸம்ப்ரதாயங் 
களை இக்காலத் தறிவது கூடாமையால் . பிழைபட்ட இடங் 
களை ஆன்றோர் பிழைதபுத்துக்கோடல் வேண்டும் . பாக்களை 
இழவாமல் பாதுகாப்ப தொன்றுமே இந்நூலினை அச்சிட்ட 
நோக்கம் . ஒரோவிடத்துப் பாடபேதமும் சில குறிப்புக் 
களும் காட்டியிருக்கின்றன . பழையவுரைக்கு மாறான 
புதுச்சரக்கு ஒன்றும் கலந்திராது . 

இந்நூல் முதன் முதல் கி . பி. 1857 திருத்தணிகை 
விசாகப்பெருமாளையர் முன்னிலையில் தில்லையம்பூர் - சந்திர 
சேகர கவிராஜ பண்டிதரால் இலட்சுமீவிலாச அச்சுக்கூடத் 
தில் பிரசுரமாயிற்று . அதை ஒட்டி 1893u பி - டி - லி 
செங்கல்வராய நாயகருடைய ஆர்பனேஜ் அச்சுக்கூடத்தில் 
ஒரு பதிப்பும் அப்பால் உரிய திருத்தங்களோடு 1898u 
மதராஸ் ரிப்பன் அச்சுக்கூடத்தில் ஒரு பதிப்பும் பிரசுர 
மாயின . சிலகாலத்துக்கு முன் பிரதிகள் செலவாகிவிட்ட 
மையால் இப்பதிப்பு வெளிவருகின்றது . 
பிரம்பூர் , சென்னை , 

தி . செ . 
} 
15-12-1916 


ப் பதிப்பு 


முன் பதிப்புகள் , பழைய பொழிப்புரை ஒருவாறு கண் : 
ணழிவு மாத்திரம் செய்து கருத்துரையும் சேர்த்துப் பதிக்கப் 
பெற்றன . இப்புதிய பதிப்பில் பழைய பொழிப்புரை உள்ள 
படியே சேர்த்திருக்கின்றது . பழைய பொழிப்புரையைத் 
திருத்தமாக அச்சிடுதற்கு ஆதாரமானவை , முதலில் தில்லை 
யம்பூர் - சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் பதித்த அச்சுப்பிரதி 
யும் , துரைத்தனக் கையெழுத்துப் புத்தகசாலையில் உள்ள 
பிரதியும் , ஸ்ரீமான் தி . கனகசுந்தரம் பிள்ளையவர்கள் B.A. 
உதவிய பிரதியுமேயாம் . பிள்ளையவர்களுடைய பிரதி " நகை 
யொடு " என்கிற வெண்பாவை அடுத்து , " இப்பால் வேற்றுப் 
பாடம் ” என்று குறித்துச் சில வெண்பாக்களுக்கு உரை 
சிறிது சிறிது வேறாக உரைக்கின்றது . அவை அவ்வப்பாட் 
டின் கீழ்ப் பிரதிபேதமாகக் காட்டியிருக்கின்றன . இப்பதிப் 
பில் வேறுபாடு வேறில்லை. நூலின் பொருளட்டவணையும் 
அரும்பத அகராதியும் சேர்த்திருக்கிறேன் . 

முன்பதிப்பு அச்சான பிறகு , “ இன்னிலை ” என்னும் 
நூல் ஸ்ரீமான் சிதம்பரம் பிள்ளையவர்களால் பதிக்கப்பெற்றது . 
ஆகவே கீழ்க்கணக்குப் பதினெட்டும் இப்போது முற்றுப் 
பெற்றிருப்பதாகக் கொள்ளுதல் கூடும் . 


1-11-1918 . 


தி . செ . 


பதினெண் கீழ்க்கணக்கு விளக்கம் 


வனப்பிய றானே வகுக்குங் காலைச் 
சின்மென் மொழியாற் றாய பனுவலோ 

டம்மை தானே அடிநிமிர் பின்றே 
என்னும் தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யுளியல் 236 - சூத் 
திரத்தின் உரை , " சிலவாக என்பது எண்ணுச் சுருங்குதல் . மெல் 
லியவாய்ச் சிலவாய சொற்கள் , எழுத்தினான் அகன்று காட்டாது சில 
வெழுத்தினான் வருவது . அடிநிமிராதென்றது ஐந்தடியின் ஏறா 
தென்றவாறு . தாயபனுவலோ டென்றது , - இலக்கணஞ்சொல்ல 
எடுத்துக்கொண்ட அறம் பொருள் இன்பமென்னும் மூன்று மன்றி 
யும் வேறு இடையிடை தாய்ச் செல்வது என்றவாறு . அஃதாவது 
பதினெண் கீழ்க்கணக்கு எனவுணர்க . அதனுள் இரண்டடியானும் 
ஐந்தடியானும் ஒரோ செய்யுள் வந்தவாறும், அவை சிலவாய மெல்லிய 
சொற்களான் வந்தவாறும் , அறம் பொரு ளின்பமென அவற்றுக்கு 
இலக்கணங்கூறிய பாட்டுப் பயின்றுவருமாறும் , கார் நாற்பது களவழி 
நாற்பது முதலாயின வந்தவாறும் கண்டுகொள்க என்று உரைத்திருக் 


கின்றது . 


அடிநிமிர் வில்லாச் செய்யுட் டொகுதி 
அறம்பொரு ளின்பம் அடுக்கி அவ்வகைத் 
திறம்பட வருவது கீழ்க்கணக் காகும் . 

( பன்னிருபாட்டியல் ) . 
நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணைமுப் 
பால்கடுகம் கோவை பழமொழி மாமூலம் 
இன்னிலை சொல் காஞ்சியுடன் ஏலாதி யென்பவே 
கைந்நிலைய வாங்கீழ்க் கணக்கு . 
1. நாலடியார் - ஜைனழனிவர்கள் இயற்றிய நானூறு வெண் 

பாக்களை யுடையது . பதுமனார் என்பவர் இவைகளை முப் 
பாலாய் நாற்பது அதிகாரங்களாகப் பகுத்து உரையும் 
இயற்றினர். கடவுள் வாழ்த்தும் அவரே இயற்றிய 
தென்பர் . 
நான்மணிக்கடிகை - விளம்பிநாகனார் இயற்றியது . கடவுள் 
வாழ்த்துட்பட ஏற்றொரு வெண்பாக்களை 

யுடையது . 
ஒவ்வொன்றும் நந்நான்கு பொருளைக் கூறும் . 


பதினெண் கீழ்க்கணக்கு விளக்கம் 


9 . 


நானாற்பது 
கால மிடம்பொருள் கருதி நாற்பான் 

சால வுரைத்தல் நானாற் பதுவே . 
( இ - ள் .) காலமும் இடமும் பொருளும்பற்றி நாற்பது வெண்பாப் 
பொருந்த வுரைத்தல் நானாற்பதாம் . 

காலம்பற்றி வருவது கார்நாற்பது . இடம்பற்றி வருவது களவழி 
நாற்பது . பொருள் பற்றி வருவன இன்னாநாற்பது இனியவை நாற் 
பது . இன்னலாக்குதலை இன்னாவென்றும் இனிமையாக்குதலை 
இனியவை யென்றுங்கூறினார் . ( இலக்கண விளக்கம் பாட்டியல் - 
91 - சூ . ) 
3 . இனியவை நாற்பது - மதுரைத் தமிழாசிரியர் மகனார் பூதஞ் 

சேந்தனார் இயற்றியது . இன்ன தின்னது இனிதென் 
றுரைக்கும் நாற்பது வெண்பாக்களை யுடையது . 
இன்னா நாற்பது - கபிலர் இயற்றியது . இன்ன தின்னது 
துன்பந்தரும் என்றுரைக்கும் நாற்பது வெண்பாக்களை 
யுடையது . 
கார் நாற்பது - மதுரைக் கண்ணங் கூத்தனார் இயற்றியது . 
கார்காலத்து வருவேனென்று வினைமேல் சென்ற தலைவன் 
வராமையின் தலைவி பிரிவாற்றாமல் வருந்துவதைக் கூறும் 

நாற்பது வெண்பாக்களை யுடையது . 
6 . களவழி நாற்பது - பொய்கையார் இயற்றியது . போர்செய்து 

தோல்வியடைந்த கணைக்காலிரும் பொறையைப் பற்றிப் 
போய்ச் சோழன் செங்கணான் சிறையிலிட்டபோது பொய் 
கையார் களம்பாடி வீடுகொண்டார் . இந் நூலின் பொருள் , 
மேற்படி போர்க்கள வர்ணனை . அங்கங்கே காட்டியிருக் 
கும் உவமைகள் நிரம்ப அழகானவை . 


ஐந்திணைச்செய்யுள் 
உரிப்பொரு டோன்ற ஓரைந் திணையும் 

தெரிப்ப தைந்திணைச் செய்யு ளாகும் . 
( இ - ள் . ) புணர்தல் முதலிய ஐந்து ஒழுக்கமும் விளக்கும் குறிஞ்சி 
முதலிய ஐந்து திணையினையும் தெரித்துக் கூறுவது ஐந்திணைச் செய்யு 
ளாம் . ( இலக்கண விளக்கம் - பாட்டியல்- 89 - சூ. ) - 


10 

பதினெண் கீழ்க்கணக்கு விளக்கம் 
7. ஐந்திணையைம்பது - மாறன் பொறையனார் இயற்றியது . ஒவ் 

வோர் அகப்பொருட்டிணைக்கும் பப்பத்தாகப் பாடிய ஐம் 

பது வெண்பாக்களை யுடையது . 
8. திணைமொழியைம்பது - சாத்தந்தையார் மகனார் கண்ணஞ் 

சேந்தனார் இயற்றியது . ஒவ்வோர் அகப்பொருட்டிணைக் 

கும் பப்பத்தாகப் பாடிய ஐம்பது வெண்பாக்களை யுடையது . 
9 . ஐந்திணை யெழுபது - ழவாதியார் இயற்றியது . அகப்பொரு. 

ளைந்திணைக்கும் பதினான்கு பதினான்காகப் பாடிய எழுபது 

வெண்பாக்களை யுடையது . 
10. திணைமாலை நூற்றைம்பது - மதுரைத் தமிழாசிரியர் மாக்காய 

னார் மாணாக்கர் கணிமேதாவியர் இயற்றியது . அகப் 
பொரு ளைந்திணைக்கும் முப்பது முப்பதாகப் பாடிய நூற் 

றைம்பது வெண்பாக்களை யுடையது . 
11. முப்பால் - திருக்குறள் ( திருவள்ளுவப்பயன் ) - திருவள்ளுவ 

நாயனார் இயற்றியது . அறத்துப்பால் , பொருட்பால் , 
காமத்துப்பால் என்னும் முப்பாலாய் , நூற்று முப்பத்து 
மூன்று அதிகாரங்களாய் , ஆயிரத்து முந்நூற்று முப்பது 
குறள் வெண்பாக்களை யுடையது . பரிமேலழகர் உரை 
பயில வழங்குகின்றது . இந்நூலின் பெருமையை உணர்த் 

துவது திருவள்ளுவமாலை . 
12. திரிகடுகம் - நல்லாதனார் இயற்றியது . மும்மூன்று பொருள் 

களை விளக்கும் வெண்பாக்கள் (கடவுள் வாழ்த்துட்பட ) 
நூற்றொன்றுடையது திருக்கோட்டியூர் இராமாநுசாசாரியர் 

உரை பயில வழங்குகின்றது . 
13. ஆசாரக்கோவை - பெருவாயின் முள்ளியார் இயற்றியது . இரு 

டிகள் சொல்லிய ஆசாரங்களைக் கோத்துரைக்கும் பல 
வகை வெண்பாக்கள் ( தற்சிறப்புப்பாயிர முட்பட ) நூற் 

றொன்றுடையது . 
14. பழமொழி - முன்றுறையறையனர் (ஜைனர் ) இயற்றியது. 

ஒவ்வொரு பழமொழியை இறுதியில் பெற்ற நானூறு 

வெண்பாக்களை யுடையது. 
* 15. சிறுபஞ்சழலம் - காரியாசான் ( ஜைனர் ) இயற்றியது . ஐவை 

ந்து நீதிகளைக் கூறும் தொண்ணூற்றெட்டு வெண்பாக்களை 
யுடையது . 


பதினெண் கீழ்க்கணக்கு விளக்கம் 

11 
16 . இன்னிலை - பொய்கையார் பாடியது . மதுரையாசிரியர் பூத 

னார் தொகுத்தது . கடவுள் வாழ்த்து , பாரதம் பாடிய 
பெருந்தேவனார் இயற்றியது . அறப்பால் பத்தும் பொருட் 
பால் ஒன்பதும் இன்பப்பால் பன்னிரண்டும் வீட்டிலக்கப் 
பால் பதினான்கும் ஆகிய நாற்பத்தைந்து வெண்பாக்களை 
யுடையது . 

முதுமொழிக்காஞ்சி 
பலர்புகழ் புலவர் பன்னின தெரியும் 
உலகியல் பொருண்முடி புணரக்கூ றின்று . 
( இ - ள் . ) எல்லாரும் கொண்டாடும் அறிவுடையோர் குற்றம் நீக்கி 
ஆராயும் உலகத்தியலுள் முடிந்த பொருளாகிய அறம் பொருளின் 
பத்தை அறியச் சொல்லியது . ( புறப்பொருள் வெண்பாமாலை- பொது 
வியற் படலம் - காஞ்சிப்பொதுவியற்பால -1 ) 

ஏதமி லறமுதல் இயல்பிவை யென்னும் 
மூதுரை பொருந்திய முதுமொழிக் காஞ்சி 

(இலக்கணவிளக்கம் - 619 - சூ .) 
கழிந்தோர் ஏனை ஒழிந்தோர்க்குக் காட்டிய 
முறைமையாகும் முதுமொழிக்காஞ்சி . 

(திவாகரம் -- ஒலிபற்றிய பெயர்த்தொகுதி -126 ) 
[ காஞ்சியின் பொதுவிலக்கணம் ) - 
பாங்காருஞ் சிறப்பின் பல்லாற் றானும் 
நில்லா வுலகம் புல்லிய நெறித்தே. 

( தொல் புறத்திணை - 23 - சூ .) 
17. முதுமொழிக்காஞ்சி - மதுரை கூடலூர்சிழார் இயற்றியது . 

பத்ததிகாரமாய் ஒவ்வோரதிகாரமும் பப்பத்துக் குறட்டா 
ழிசையால் அமைந்தது. ஒவ்வோரடியும் ஒவ்வொரு முது 
மொழி . ( தொல் - பொருள் -490 ) 
ஏலாதி - தமிழாசிரியர்மகனார் மாக்காயனார் மாணாக்கர் கணிமே 
தாவியர் ( ஜைனர் ) இயற்றியது . அவ்வாறு பொருளுரைக் 
கும் வெண்பாக்கள் ( கடவுள் வாழ்த்து நீங்கலாக) எண்ப 
துடையது . 


18 . 


ஆசாரக் கோவை 


பொருளட்டவணை 


ஆசாரங்கட்குக் காரணம்-1 . 
ஆசாரம் தவறாதவர் அடையும் நன்மைகள் -2 . 
தக்கிணை முதலிய நான்கையும் தவறாது நடத்தல் -3. 
வைகறை யெழுந்து சிந்திப்பதும் செய்வதும் - 4 . 
எச்சிலுடனே தீண்டலாகாதவை -5. 
எச்சிலுடனே காணலாகாதவை -- 6 . 
நால்வகை எச்சில்-7 . 
எச்சிலுடனே செய்யத்தகாதவை -8. 
காலைமாலைக் கடவுள் வணக்கம் - 9 . 
நீராடுதல் இன்றியமையாத சமயங்கள் -- 10 . 
ஆடையுடுத்தல் -11 . 
தவிர்வன சில - 12-13-17-36-44-50-56-59-83-87-88-89-90 . 
நீராடு நீர்மை -- 14 . 
தன்னுடம்பு போல் போற்றத்தக்கவை -15 . 
ஐங்குரவரும் அவரைத் தொழுதலும் - 16 . 
போசனக் கிரமம் -- 18 லிருந்து 28 வரை. 
அந்திப்பொழுது செய்வன தவிர்வன -29. 
சயனக் கிரமம் - 30 , 
வழிபோம்பொழுது செய்வன தவிர்வன -31 . 
உமிழ்தலும் மலசலமோசனஞ் செய்தலும் ஆகாத இடங்கள் -32 . 
மலசலமோசனம் செய்யும் திசை - 33-34. 
வாய்பூசலாகாத இடங்கள் -35 . 
கருதலாகாதன -37 . 
சிந்திக்கலாகாதன -- 38 . 
போசனக் கிரமத்தின் ஒழிபு - 39-40 . 
செய்வன தவிர்வன - 41-63-79-80-81, 
தலைவியைப் பிரியப்பொத காலம் - 42 . 
மனைவியை மருவலாகாத நாள்கள் - 43 . 
--கலியாணப் பந்தலின்கீழ்ப் பரப்பலாகாதவை- 45 . 


ஆசாரக் கோவை பொருளட்டவணை 

15 
இற்கிழத்தியர் இல்லம் பொலியச் செய்வன - 46 . 
வேதம் ஓதலாகாத நாள்கள் - 47 . 
அறஞ் செய்தற்கும் விருந்திடுதற்கும் உரிய நாள்கள் - 48 
இன்னதற்குத் தக இன்னது செய்தல் - 49 . 
தம்மொளி கெடுப்பன -51 . 
உரைக்கலாகாத வார்த்தைகளின் வரையறை ---52. 
பயிற்றலாகாத பழிச் செயல்கள் --- 53 . 
விருந்தினர்க்குச் செய்யும் உபசாரம் -- 54 , 
நெடுநேரம் நிற்றலாகாத இடங்கள் - 55 . 
ஆரோக்கியம் வேண்டுவோர் செய்யலாகாதன - 57 . 
பிறர் ஓரிடம் செல்கையில் ஒருவர் செய்யலாகாதவை - 58 . 
பெரியோருடன் வழிச் செல்லும் ஒழுக்கம் - 60 . 
அந்தணரைக் குரவர்போல் கொண்டொழுகல் -61. 
குரவர்க்குச் செய்யும் ஆசாரம் - 62 . 
வழிவிலகப்படுவோர் - 64 
மனைவியன்றி மற்ற மங்கையரோடு தனித்திருக்கலாகாமை --- 65 . 
இராச சேவையில் தவிர்வனவான செயல்கள் --- 66 லிருந்து 73 வாை . 
ஆசிரியரிடம் ஒழுகு முறைமை -74 , 
பெரியோர் சபையில் தவிர்வன - 75-93-94. 
ஒருவரிடம் ஒன்றுரைக்கும் செவ்வி --76 . 
குலமாதர் தவிர்வன --- 77 . 
அரசவையில் தவிர்வன -78 . 
பொதுமகளிருக்குச் சமீபத்தில் வசிக்கலாகாமை --- 82 . 
அரசரை இகழாமை-84 . 
அரசரின் மேம்படச் செய்யலாகாதவை -- 

-35 . 
குரவர் முதலியோரை உண்டது கேளாமை -- 86 . 
அடக்கம் -- 91. 
நற்கருமஞ் செய்ய நாட்கேட்டல் - 92 . 
பொன்போல் போற்றத்தக்கவை -95 . 
இல்வாழ்க்கை சிறப்புறுதற்கான காரணம் - 96 . 
பெரியார்முன் பேசு முறைமை -97 . 
புகலாகாத இடங்கள் -- 98-99. 
ஆசாரம் வீடு பெற்றார் -100 . 


ஆசாரக் கோவை 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


பாட்டு 


இலக்கம் 


பாட்டு 


இலக்கம் 


.... 


.... 


47 
29 
16 
84 
85 
100 
28 
31 
27 
71 
65 
43 
59 


.... 


.... 


.... 


1 ... 


.... 


.... 


அட்டமியு 
அந்திப்பொழுது 
அரசனுவாத்தியான் 
அளையுறை 
அறத்தொடு 
அறியாத 
இருகையால் 
இருதேவர் 
இழியாமை 
இறைவர்முன் 
ஈன்றாள் 
உச்சியம் 
உடம்புநன் 
உடுக்கை 
உடுத்தலால் 
உடைநடை 
உண்டது கேளார் 
உண்ணுங்கால் 
உதவிப்பயன் 
உமிவு 
உயர்ந்ததின் 
உரற்களத்து 
எச்சிலார் தீண்டார் 
எச்சிலார் நோக்கார் 
எச்சில் பலவும் 
எய்தாத 
எழுச்சிக்கண் 


.... 


ஐம்பூதம் 
ஒழிந்ததிசை 
கடைவிலக்கிற் 
கண்ணெச்சில் 
கல்லியாணந் 
கறுத்த பகைமுனை 
காட்டுக் களைந்து 
காலினீர் 
கால்வாய்த் 
கிடக்குங்கால் 
கிடந்தாரைக் 
கிடந்துண்ணார் 
குரவரை 
கைசுட்டிக் 
கைப்பன 
சுடரிடைப் 
சூதர்கழகம் 
தக்கிணை 
தமக்குற்ற 
தமக்கென் 
தம்மேனி 
தலைஇய நற்கருமம் 
தலைக்கிட்ட 
தலையுரைத்த 
தன்னுடம்பு 
தீண்டா நாள் 
துடைப்பம் 


15 
22 
66 
41 
48 
46 
55 
19 
62 
30 
87 
23 
17 
94 
25 
36 
98 

3 
67 
39 
77 
92 
90 
12 
95 
42 
45 


.... 


11 


...... 


49 
86 
20 
88 
70 
40 
99 
5 
6 
7 
89 
58 


... 


ஆசாரக் கோவை பாட்டு முதற்குறிப் பகராதி 


15 


பாட்டு 


இலக்கம் 


பாட்டு 


இலக்கம் 


.... 


.... 


துறந்தாரை 
துன்பத்துள் 
தெறியொடு 
தெறுவந்தும் 
தேவர் 
தொழுதானும் 
நகையொடு 
நடைவரவு 
நந்தெறும்பு 
கன்றியறிதல் 
நால்வகை 
நாழிமணைமேல் 
நாளந்தி 
நிரல்படச் 
நின்றக்கா 
நீராடிக் 
நீராடும் 
நீருணிழற் புரிந்து 
பகற்றெற்கு 
படிறும் 
பத்துத்திசையும் 
பழியாரிழியார் 
பார்ப்பார் 


63 
79 
53 
80 
10 
97 
73 
35 
96 
1 
8 
44 

9 
83 


பாழ்மனையும் 
பிறப்பு 
பிறரொடு 
பிறர்மனை 
புழக்கடை 
புற்பைங்கூழ் 
பெரியாருவப்பன 
பெரியார்மனை 
பொய்குறளை 
மன்றத்து 
மின்னொளியும் 
முதியவரை 
முளிபுல்லும் 
முறுவலினிதுரை 
முனியார் 
முன்றுவ்வார் 
மோட்டுடை 
யாதொன்று 
வண்ணமகளிர் 
வான்முறை 
விருந்தினர் 
விரைந்துரையார் 
வைகறை 


57 

2 
78 
37 
81 
32 
68 
72 
38 
93 
51 
26 
56 
54 
69 
24 
91 
60 ) 
82 
81 
21 


18 
14 
13 
33 
52 
34 
50 
64 


.... 


76 


4 


.... 


ஆசாரக் கோவை தற்சிறப்புப்பாயிரம் 


ஆரெயில் மூன்று மழித்தான் அடியேத்தி , 
ஆரிடத்துத் தானறிந்த மாத்திரையான் , ஆசாரம் 
யாரும் அறிய , அறனாய மற்றவற்றை 
ஆசாரக் கோவை எனத்தொகுத்தான் ; தீராத் 
திருவாயி லாய திறல்வண் கயத்தூர்ப் 
பெருவாயின் முள்ளியென் பான் . 
(பழைய பொழிப்புரை .) பகைவரான் அழித்தற்கரிய 
மும்மதிலையும் நகைத்தழித்த முதல்வனடியைத் துதித்து , 
இருடிகள் சொல்லிய நூல்களில் தானறிந்த அளவினானே 
எல்லாரும் அறிய அறனாயுள்ள ஆசாரமாகிய மற்றவற்றை 
ஆசாரக்கோவை எனச் செய்து திரட்டினான் , நீங்காத திரு 
படந்தைக்கு வாயிலாகிய திறலையுடைய வண்கயத்தூர்ப் 
பெருவாயின் மகனாகிய முள்ளியென்னும் பெயரையுடையான் . 

( பதவுரை ) ஆரெயில் மூன்றும் அழித்தான் அடி ஏத்தி - பகைவர் 
கள் அழித்தற்கரிய மும்மதிலையும் நகைத்தழித்த முதல்வன் அடியைத் 
துதித்து , ஆரிடத்து தான் அறிந்த மாத்திரையான் - இருடிகள் சொல் 
லிய நூல்களில் தான் அறிந்த அளவினாலே , யாரும் அறிய - எல்லாரும் 
அறிய , அறனாய ஆசாரம் மற்றவற்றை- அறனாயுள்ள ஆசாரமாகிய 
மற்றவற்றை , ஆசாரக்கோவை என தொகுத்தான்- ஆசாரக்கோவை 
எனச்செய்து திரட்டினான் ; தீரா திரு வாயிலாய திறல் நீங்காத திரு 
மடந்தைக்கு வாயிலாய திறலையுடைய, வண் கயத்தூர் - வண்கயத்தூர் , 
பெருவாயில் முள்ளி என்பான் - பெருவாயின் மகனாகிய முள்ளி என் 
னும் பெயரை யுடையான் . 

(கருத்து .) இலக்குமிவிலாசம் பொருந்திய வண்கயத்தூரில் வாழும் 
பெருவாயின் முள்ளியென்பவர் , சிவபெருமானுடைய திருவடிகளை 
வணங்கி , மிருதிகளில் எல்லாரும் அறியத்தக்க சதாசாரங்களை ஒன்றா 
கத் திரட்டி , ஆசாரக்கோவை என்னும் இந்நூலை அருளிச்செய்தார் . 

ஆரெயின்மூன்றும் என்றது திரிபுரத்தை . ஆரிடம் - ஆர்ஷம் 
ரிஷி சம்பந்தமானது - இருடிகள் நூல் . இங்கே ஸ்ம்ருதிகள் . 

" வெண்கயத்தூர் ” என்றும் பாடம் . 


ஆசாரக் கோவை 


ஆசாரங்கட்குக் காரணம் 


1. நன்றி யறிதல் பொறையுடைமை இன்சொல்லோ 
டின்னாத எவ்வுயிர்க்கும் , செய்யாமை சல்வியோ 
டொப்பா வாற்ற அறிதல் அறிவுடைமை 
நல்லினத் தாரோடு நட்டல் இவையெட்டும் 
சொல்லிய ஆசார வித்து . 
( ப - பொ .) தனக்குப் பிறர் செய்த நன்றி அறிதலும் , பொறை 
யும் , இன்சொல்லும் , எல்லா உயிர்க்கும் இன்னாதன செய்யா 
மையும் , கல்வியும் , ஒப்புரவை மிகவறிதலும் , அறிவுடை 
மையும் , நல்லினத்தாரோடு நட்டலும் என இவ்வெட்டு வகை 
யும் நல்லாரால் சொல்லப்பட்ட ஆசாரங்கட்குக் காரணம் . 

( ப - ரை .) நன்றியறிதல் - தனக்குப் பிறர் செய்த நன்றி யறிதலும் , 
பொறையுடைமை - பொறையும் , இன்சொல்லோடு -- இன்சொல்லும் , 
எ உயிர்க்கும் இன்னாத செய்யாமை - எல்லா உயிர்க்கும் துன்பமான 
வைகளைச் செய்யாமையும் , கல்வியோடு - கல்வியும் , ஒப்புரவு ஆற்ற 
அறிதல் -- ஒப்புரவை ..- மிக அறிதலும் , அறிவுடைமை - அறிவுடைமை 
யும் , நல்லினத்தாரோடு நட்டல் - நல்லினத்தாரோடு நட்டலும் , இவை 
எட்டும் - என , இவ்வெட்டு , வகையும் , சொல்லிய ஆசார வித்து - நல்லா 
சால் சொல்லப்பட்ட ஆசாரங்கட்குக் காரணம் . 

( க - து :) சதாசாரங்களுக்குக் காரணம் - செய்ந்நன்றியறிதல் - பொ 
றுமை - இனியவார்த்தை - எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை - கல்வி - 
ஒப்புரவறிதல் - அறிவுடைமை -நல்ல சினேகம் என்னும் எட்டுமாம் . 

ஒப்புரவறிதல் - உலக நடையை அறிந்து செய்தல் . திருக்குற 
ளில் ஒத்த தறிவான் (-உலக கடையினை அறிந்து செய்பவன் ) என் 
றும் , செயுநீர ( - தவிராது செய்யும் நீர்மையையுடையவை ) என்றும் , 
‘ கடப்பாடு என்றும் வருவனவற்றால் விளங்கும் . ஒப்பு - பெரியோரால் 
ஒப்புக்கொள்ளப்பட்டது உரவு - ஞானம் . உயர்ந்தோர்க்குச் சம்மத 


2 


18 

ஆசாரக் கோவை 
மானதை அறிந்த அறிவு என்பது சொல்லின்படி பொருள். இது 
உலகநடை... என்ற பொருளில் வழங்கும் . இது நூல்களுள் கூறப் 
படுவதின்றித் தாமே அறிவது . 


ஆசாரம் தவறாதவர் அடையும் நன்மைகள் 
2. பிறப்பு நெடுவாழ்க்கை செல்வம் வனப்பு 
நிலக்கிழமை மீக்கூற்றம் கல்விநோ யின்மை 
இலக்கணத்தால் இவ்வெட்டும் எய்துப , என்றும் 
ஒழுக்கம் பிழையா தவர் . 
( ப - பொ .) நற்குடிப்பிறப்பு , நெடியவாணாள் , செல்வம் , 
அழகுடைமை , நிலத்துக்குரிமை , சொற்செலவு , கல்வி , 
நோயின்மை என்று சொல்லப்பட்ட இவ்வெட்டினையும் இலக் 
கணத்தோடு நிரம்பப் பெறுவர் , என்றும் ஆசாரம் தப்பாமல் 
ஒழுகுவார் . 

( ப - ரை . ) பிறப்பு - நற்குடிப் பிறப்பு , நெடுவாழ்க்கை - நெடியவர் 
ணாள் , செல்வம் செல்வம் , வனப்பு - அழகுடைமை , நிலக்கிழமை- 
நிலத்துக் குரிமை , மீக்கூற்றம் - சொற்செலவு , கல்வி - கல்வி , நோ 
யின்மை - நோயின்மை , இ எட்டும் என்று சொல்லப்பட்ட இவ்வெட் 
டினையும் , இலக்கணத்தால் எய்துப - அததற்குரிய இலக்கணத்தோடு 
நிரம்பப் பெறுவர் ; என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் - என்றும் ஆசாரம் 
தப்பாமல் ஒழுகுவார் . 

( க - து . ) சதாசாரந் தப்பாதவர்கள் , நல்ல குடிப்பிறப்பு - தீர்க்காயுசு - 
ஐசுவரியம்- அழகு - காணியாட்சி - சொற்செலவு -- கல்வி - ஆரோக்கியம் 
என்னும் எட்டு நன்மைகளையும் நிரம்பப் பெறுவர் . 

மீக்கூற்றம்- ( மீ - மேல் - உயர்ச்சி ; கூற்றம் - சொல் ) - மேலான 
சொல் : எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் சொல் : செல்லத்தக்க சொல் . 
கூற்றத்தின் மீ எனப் பின் முன்னாகத் தொக்க தொகையாகக் கொண்டு , 
சொல்லினது மேன்மை அதாவது சொற்செலவு என்றார் . செல் 
வாக்கு என்பது இப்பொருட்டே ( தடையின்றிச் செல்லும் சொல் .) 


தக்கிணை முதலிய நான்கையும் தவறாது நடத்தல் 
3. தக்கிணை வேள்வி தவங்கல்வி இந்நான்கும் 
முப்பா லொழுக்கினால் காத்துய்க்க . உய்யாக்கால் 
எப்பாலும் ஆகா கெடும் . 


19 


ஆசாரக் கோவை 


( ப - பொ . ) குரவர்க்குத் தக்கிணை கொடுத்தலும் , யாகம் 
பண்ணுதலும் , தவம் செய்தலும், கல்வியும் என இந்நான் 
கினையும் மூன்று வகைப்பட்ட விதியாலே பாதுகாத்து நடாத் 
துக . நடாத்தாக்கால் எவ்வுலகத்தின் கண்ணும் தனக்குப் 
பயனாகாவாய் இந்நான்கும் கெடும் . 

( ப - ரை .) தக்கிணை - குரவர்க்குத் தக்கிணை கொடுத்தலும் , வேள்வி - 
யாகம் பண்ணுதலும் , தவம் - தவஞ்செய்தலும் , கல்வி கல்வியும் , இ 
நான்கும் என - இந்நான்கினையும் , முப்பால் ஒழுக்கினால் - மூன்று 
வகைப்பட்ட விதியாலே , காத்து உய்க்க - பாது காத்து நடாத்துக . 
உய்யாக்கால் --நடாத்தாக்கால் , எப்பாலும் ஆகா கெடும் - எவ்வுலகத்தின் 
கண்ணும் தனக்குப் பயனாகாவாய் இந்நான்கும் கெடும். 

( க - து .) தக்ஷிணைகொடுத்தல் முதலிய நான்கையும் சாஸ்திர விதி 
தப்பாமல் நடத்தவேண்டும் . அங்ஙனம் நடத்தாவிடின் இவைகளால் 
உண்டாகும் பயன் எவ்வுலகத்தும் இல்லையாய்விடும் . 

முப்பால் - அறம் பொருள் இன்பம் . முப்பால் ஒழுக்கு : அறநூல் 
விதி - பொருணூல் விதி - இன்பநூல் விதி . 


வைகறையெழுந்து சிந்திப்பதும் செய்வதும் 
4. வைகறை யாமம் துயிலெழுந்து , தான்செய்யும் 

நல்லறமும் ஒண்பொருளும் சிந்தித்து , வாய்வதில் 
தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே , 
முந்தையோர் கண்ட முறை . 
( ப - பொ .) வைகறையாகிய பின்யாமத்திலே துயிலெழுந்து , 
தான் பிற்றை ஞான்று செய்யும் நல்லறத்தையும் ஒள்ளிய 
பொருட்கு வருவாயாகிய காரியத்தையும் ஆராய்ந்து சிந்தித்து , 
பின்னைக் கங்குல் புலர்ந்தரல் பழுதின்றித் தந்தையையும் 
தாயையும் தொழுதெழுந்து ஒரு காரியத்தைச் செய்யத் 
தொடங்குக என்று சொல்லப்படும் ஒழுக்கம் , அறிவுடைய 
பழையார் சொல்லிய முறைமை .. 

( ப - ரை .) வைகறையாமம் துயிலெழுந்து- வைகறையாகிய பின் 
யாமத்திலே துயிலெழுந்து , தான் செய்யும் நல்லறமும் ஒண்பொரு 
ளும் சிந்தித்து - தான் அடுத்த நாளில் செய்யும் நல்லறத்தையும் ஒள் 
ளிய பொருட்கு வருவாயாகிய காரியத்தையும் ஆராய்ந்து சிந்தித்து , 
வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பது --பின்னைக் கங் 


20 

ஆசாரக் கோவை 
குல் புலர்ந்தால் பழுதின்றித் தந்தையையும் தாயையும் தொழுதெழுந்து 
ஒரு காரியத்தைச் செய்யத் தொடங்குக" என்று சொல்லப்படும் ஒழுக் 
கம் , முந்தையோர் கண்டமுறை - அறிவுடைய பழையார் சொல்லிய 
முறைமை . ( ஏ - அசை . ) 

( க - து . ) விடியற் காலத்திலே விழித்து, அடுத்த நாளில் செய்தற் 
குரிய தருமகாரியங்களையும் திரவியஞ் சம்பாதிப்பதற்கு வேண்டிய 
காரியங்களையும் ஆராய்ந்து யோசித்துக்கொண்டு, பின்பு பொழுது 
விடிந்தால் தாய்தந்தையரைத் தொழுது கொண்டே எழுந்து , அப்பால் 
ஒரு காரியம் செய்யத் தொடங்குக . 

வைகறை " விடியல் வைகறை புலரி உதயம் ” ( பிங்கலம் ). இது 
வைகுறு என்றும் வழிவழங்கும் . செவியறிவுறுத்தலைச் செவியறிவறூஉ 
என் முற்போல வைகுறுதலை - வைகுறு என்றார் . . அது - மாலையாம 
மும் இடையாமமும் கழிந்து, அக்கங்குல் வைகுறுதல் ; அது கங்குல் 
வைகிய அறுதியாதல் நோக்கி வைகறை எனவுங் கூறுப . ” விடியுமுன் 
பத்து நாழிகையளவு காலம் " விடியல் என்பது நாள் வெயிற்காலை " 
என்றும் , “ விடியல் வைகறை இ.டூஉ மூான் " என்றது ‘ விடியற்கு 
முன்னர்த்தாகிய வைகறை என உருபு தொக்கு முன்மொழி நிலைய 
லாயிற்று . என்றும் தொல்காப்பிய உரையில் கூறி யிருப்பதால் , 
விடியல் என்பது விளங்கும் . 

வாய்வது - உண்மை : “ தலைவர் வினைமுடித்து வருதல் வாய்வது ” 
( முல்லைப்பாட்டு ). வாய்வதில் உண்மையில் தப்பில்லாமல்- பழுதின்றி . 

மதுரைக்காஞ்சி 714 - வரி “ திருந்து துயிலெடுப்ப இனிதினெ 
ழுந்து ” என்பதன் உரையில் இந்த வெண்பாவின் முதலிரண்டடி 
கள் எடுத்துக்காட்டியிருக்கின்றன . பிரயோக விவேகம்- 39 - வது 
சூத்திர வுரையில் , கொழுநற் றொழுதெழுவாள் என்பதற்குப் பரிமே 
லழகர் உரைத்த உரையை மறுக்கு மிடத்திலும் , இவ்வெண்பா 
எடுத்துக்காட்டப் பெற்றிருக்கிறது . 


எச்சிலுடனே தீண்டலாகாதவை 
5. எச்சிலார் தீண்டார் பசுப்பார்ப்பார் தீத்தேவர் 
உச்சந் தலையோ டி.வையென்ப யாவரும் 
திட்பத்தால் தீண்டாப் பொருள் . 
( ப - பொ ) பசு பார்ப்பார் தீ தேவர் உச்சந்தலையோடே 
கூட இவை பிற்றை எச்சிலையுடையராய் யாவரும் தீண்டார் 


-- 


i 


1 . 


ஆசாரக் கோவை 

21 
என்று சொல்லுவர் . எல்லாரும் யாப்புற எச்சிலோடு தீண் 
டப்படாத பொருளும் இவை . 

( ப - ரை .) பசு பார்ப்பார் தீ தேவர் உச்சந்தலையோடு - இவை 
பசு பார்ப்பார் தீ தேவர் உச்சந்தலையோடேகூட இவற்றை , எச்சி 
லார் தீண்டார் என்ப - எச்சிலையுடையராய் யாவரும் தீண்டார் என்று 
சொல்லுவர் . யாவரும் திட்பத்தால் தீண்டா பொருள் - எல்லாரும் 
யாப்புற எச்சிலோடு தீண்டப்படாத பொருளும் இவை. 
( க- து .) பசு பார்ப்பார் நெருப்பு தேவதைகள் உச்சந்தலை என்ப 

5 
வைகளை எச்சிலையுடையராய் எவரும் தீண்டலாகாது . 

எச்சிலார் என்பதற்கு இழிஞர் ... என்றும் பொருள் உண்டு . 
திணைவிராய் எண்ணிப் பன்மைபற்றி அஃறிணையால் முடிவதற்கு , 
இச்செய்யுள் ,, இலக்கண விளக்கம் பொதுவியல் 4 - வது சூத்திரத்தின் 
உரையில் உதாரணமாகக் காட்டப்பெற்றிருக்கிறது . “ அழலை யந்தண 
ரைப் பசுவினை மிச்சில் அடைந்துளோர் தீண்டிட லாகா " என்பது 
காசிகண்டம் . யாப்புற = உறுதியாக . 

தெய்வம் ” என்றும் , “ உச்சந்தலையோடி யாவதும் ” என்றும் 
பாடம் . 

எச்சிலுடனே காணலாகாதவை 
6. எச்சிலார் நோக்கார் புலைதிங்கள் நாய்நாயி 
றத்தக வீழ்மீனோ டிவ்வைந்தும் தெற்றென 
நன்கறிவார் நாளும் விரைந்து . 
( ப - பொ . ) புலையும் திங்களும் நாயும் ஞாயிறும் அழகிய 
வீழ்மீனோடு சொல்லப்பட்ட ஐந்தினையும் எச்சிலையுடை 
யார் விரைந்து தெளிய நாளும் கண்ணால் நோக்கார் நன் 
கறிவார் . 

( ப - ரை . ) புலை திங்கள் நாய் நாயிறு அத்தக வீழ்மீனோடு இ ஐந் 
தும் - புலையும் திங்களும் நாயும் ஞாயிறும் அழகிய வீழ்மீனோடு சொல் 
லப்பட்ட இவ்வைந்தினையும் , எச்சிலார் - எச்சிலையுடையார் , விரைந்து 
தெற்றென - விரைந்து தெளிய , நாளும் - நாளும் , நோக்கார் கண் 
ணால் கோக்கார் , நன்கறிவார் - நன்கறிவார் . ( வீழ்மீன் - விண்வீழ் 
கொள்ளி ). 

( க - து .) நன்கறிவார் எச்சிலையுடையராய்ப் புலையன் சந்திரன் நாய் 
சூரியன் எரிநக்ஷத்திரம் என்னும் ஐந்தையும் கண்ணால் காணலாகாது . 


22 


ஆசாரக் கோவை 


நால்வகை எச்சில் 
7. எச்சில் பலவும் உள மற் றவற்றுள் 
இயக்க மிரண்டும் இணைவிழைச்சு வாயில் 
விழைச்சிவை எச்சிலிந் நான்கு . 
( ப - பொ .) எச்சில்கள் பலவெச்சில்களும் உள . அவற் 
றுள் மல மூத்திரங்கள் இயங்கிய இயக்கம் இரண்டொடு கூட 
இணைவிழைச்சும் வாயினால் வழங்கிய விழைச்சும் எனவிவை 
எச்சிலாவன . இவ்வெச்சில் நான்கினையும் பாதுகாக்க . 

( ப-ரை .) எச்சில் பலவும் உள - எச்சில்கள் பல வெச்சில்களும் 
உள. அவற்றுள் - அவற்றுள் , இயக்கம் இரண்டும் - மல மூத்திரங்கள் 
இயங்கிய இயக்கம் இரண்டொடு கூட , இணைவிழைச்சு - இணைவி 
ழைச்சும், வாயில் விழைச்சு - வாயினால் வழங்கிய விழைச்சும் , இவை 
எச்சில் - என இவை எச்சிலாவன . இ நான்கு - இவ்வெச்சில் நான் 
கையும் பாதுகாக்க . [ மற்று - அசை . ) 

( க - து . ) எச்சில் பலவற்றில் முக்கியமாய்ப் பாதுகாக்கத்தக்கவை , 
மலங்கழித்தல் சலங்கழித்தல் புணர்ச்சி அதாபானம் என்பவையாம் . 

எச்சிலுடனே செய்யத்தகாதவை 
8. நால்வகை யெச்சிலும் நன்கு கடைப்பிடித் 
தோதார் உரையார் வளராரே எஞ்ஞான்றும் 
மேதைக ளாகுறு வார் . 
( ப - பொ . ) கூறப்பட்ட இந்நான்கு எச்சிலையும் மிகக் 
கடைப்பிடித்து , ஒன்றனையும் ஓதார், வாயால் ஒன்றனைச் 
சொல்லார் , கண்டுயிலார் , எஞ்ஞான்றும் மதியுடையராக 
வேண்டுவார் . 

( ப - ரை .) நால்வகை எச்சிலும் கூறப்பட்ட இந்நான்கு எச்சிலை 
யும் , நன்கு கடைப்பிடித்து-மிகக் கடைப்பிடித்து , ஓதார் - ஒன்றனை 
யும் ஓதார் ; உரையார் - வாயால் ஒன்றனையுஞ் சொல்லார் ; வளரார்- 
கண் துயிலார் ; எ ஞான்றும் மேதைகள் ஆகுறுவார் - எஞ்ஞான்றும் மதி 
யுடையராக வேண்டுவோர். 

( க - து .) முன்சொன்ன நால்வகை எச்சிலும் உண்டானவிடத்து , 
ஒன்றும் படித்தலும் ஆகாது ; வாயால் ஒன்றையும் சொல்லுதலும் 
கூடாது ; நித்திரைசெய்தலும் ஆகாது . 

வளர்தல் - கண்வளர்தல்- தூங்கல் . 


. 


ஆசாரக் கோவை 


23 


காலைமாலைக் கடவுள்வணக்கம் 
9. நாளந்தி கோறின்று கண்கழீ இத் தெய்வத்தைத் 
தானறியு மாற்றால் தொழுதெழுக. அல்கந்தி 
நின்று தொழுதல் பழி . 
( ப - பொ . ) சிறுகாலையின் கண் ஒரு கோலாலே பற்றுடைத் 
துக் கண்கழுவித் தான் வணங்கும் தெய்வத்தைத் தானறியும் 
நெறியால் தொழுக ; பின்பு ஒரு கருமத்தைத் தொடங்குக . 
மாலைப் பொழுதின்கண் தான் வணங்கும் தெய்வத்தை நின்று 
தொழுதல் குற்றமாம் ; இருந்து தொழுக. 

( ப - ரை .) நாளந்தி கோல்தின்று கண் கழீஇ -சிறுகாலையின்கண் 
ஒரு கோலாலே பல்துடைத்துக் கண்கழுவி , தெய்வத்தை தான் 
அறியும் ஆற்றால் தொழுது எழுக- தான் வணங்கும் தெய்வத்தைத் 
தான் அறியும் நெறியால் தொழுக . பின்பு ஒரு கருமத்தைத் தொடங் 
குக . அல்கந்தி - மாலைப் பொழுதின் கண் , நின்று தொழுதல் பழி 
தான் வணங்கும் தெய்வத்தை நின்றுதொழுதல் குற்றமாம் (இருந்து 
தொழுக .) 

( க - து . ) அதிகாலையில் தந்த சுத்தி செய்துகொண்டு , தான் அறிந்த 
படி தெய்வ வணக்கம் செய்துவிட்டு , அதன்பின் ஒரு காரியத்தை 
ஆரம்பிக்கவேண்டும். மாலைக்காலத்தில் நின்றுகொண்டு தெய்வ வணக் 
கம் செய்தல் குற்றமா மாதலால் உட்கார்ந்துகொண்டு அது செய்க . 

அந்திசந்தி - காலைமாலை . நாளந்தி --நாள்காலை -சிறுகாலை . அந்தி- 
கூட்டுதல் பொருந்துதல் : பகலும் இரவும் கூடுகின்ற வேளை . அல்கு 
தல் - குறைதல் : வெளிச்சம் குறைந்திருப்பது . அல்கந்தி -- மாலை . 
கோல்தின்றலாவது பற்குச்சால் பல்விளக்குதல் . தானறியு மாற் 
றால் என்பது அவரவர் சமயமரபின்படி அல்லது சமயக்கோட்பாட் 
டின்படி என்பதாம் . 

நீராடுதல் இன்றியமையாத சமயங்கள் 
10. தேவர் வழிபாடு தீக்கனா வாலாமை 

உண்டது கான்றல் மயிர்களை தல் ஊண்பொழுது 
வைகு துயிலோ டிணைவிழைச்சுக் கீழ்மக்கள் 
மெய்யுறல் ஏனை மயலுறல் ஈரைந்தும் 
ஐயுறா தாடுக நீர் . 


விடத்தும், ஈரைந்தும் என இப்பத்திடத்தும், ஐயுறாது நீர் ஆடுக - சந் 
24 

ஆசாரக் கோவை 
( ப - பொ ) தன்னால் வணங்கப்படும் தேவரை வழிபடுதற் 
கண்ணும் , தீக்கனாக் கண்டவிடத்தும் , தூய்மையின்மை உண் 
டாயினவிடத்தும் , உண்டதனைக் கான்றவிடத்தும் ; மயிர் 
களைந்தவிடத்தும் உண்ணும் பொழுதும் , பொழுதேற உறங் 
கிய விடத்தும் , இணைவிழைச்சு உண்டாயினவிடத்தும் , கீழ் 
மக்களுடம்பு தீண்டியவிடத்தும், மூத்திரபுரீடம் கால்வான் 
உறைவிடத்தும் , என . இப்பத்திடத்தும் ஐயுறதே நீராடுக . 

( ப - ரை ) தேவர்வழிபாடு - தன்னால் வணங்கப்படும் தேவரைத் 
துதித்தற்கண்ணும் ,. தீக்கனா - கெட்ட : கனாக் கண்ட் விடத்தும் , 
வாலாமை - அசுசி உண்டான , விடத்தும் , உண்டது கான்றல் - உண் 
டதனை வாந்தி செய்த விடத்தும் , மயிர்களைதல் - மயிர் களைந்தவிடத்தும் , 
ஊண் பொழுது - உண்ணும் பொழுதும் , வைகு துயிலோடு - பொழு 
தேற , உறங்கிய விடத்தும் , இணைவிழைச்சு - இணைவிழைச்சு உண் 
டாயின விடத்தும் , கீழ்மக்கள் மெய்யுறல் - கீழ்மக்களுடம்பு தீண்டிய 
விடத்தும் , ஏனைமபல் உறல் - மூத்திரபுரீடம் நீக்கும்பொருட்டு, உறை 


* 0 


தேகங்கொள்ளாமலே நீராடுக . ( புரீடம் - மலம் . ) 

( க - து .) தெய்வ வணக்கம் செய்யும் போதும் , கெட்ட கனாக் கண்ட 
விடத்தும் , அசுசி உண்டானபோதும் , உண்டதைக் கக்கின... விடத் 
தும் , க்ஷவாம் செய்து கொண்டபோதும் , உண்ணும் பொழுதும் , 
பொழுதேற நித்திரை செய்த போதும் , புணர்ச்சி உண்டான விடத் 
தும் , இழிசனர்களைத் தீண்டினபொழுதும், மலசலங்கழித்தவிடத்தும் , 
நீராடவேண்டும் . 

வாலாமை- ( வால் - சுத்தம் ) -சுத்தமில்லாமை , உண்டது கான்றல் 
வமனம் - வாந்தி . வைகுதுயில் - ( வைகு - தங்கு ) - படுக்கையில் நெடு 
நேரம் தங்கிய துயில் பொழுதேற உறங்கல் . 

- கால்வான் - கால - 
நீக்கும் பொருட்டு , 

ஆடை உடுத்தல் 
11. உடுத்தலால் நீராடார் . ஒன்றுடுத் துண்ணார் . 

உ.டுத்தாடை நீருட் பிழியார் . விழுத்தக்கார் 
ஒன்றுடுத் தென்றும் அவை புகார் என்பதே 
முந்தையோர் கண்ட முறை . 
( ப - பொ . ) ஒன்றனை உடுத்தல்லது நீராடார் . இரண்டு 
டுத்தன்றி ஒன்றுடுத்து உண்ணார் . உடுத்த ஆடையை நீரின் 


ஆசாரக் கோவை 

25 
கண் பிழியார் . சீர்மைதக்கார் ஓசரடை யை உடுத்து அவை 
யின்கண் செல்லார். என்று சொல்லப்படுவது , பழையார். 
கண்ட முறைமை . 

( ப - ரை ) உடுத்தலால் நீராடார்- ஓராடையை உடுத்தல்லது . நீரா 
டார் . ஒன்றுடுத் துண்ணார் - இரண்டுடுத் தன்றி ஒன்றுடுத் துண் 
ணார் . உருத்த . ஆடை நீருள் மிழியார் --உடுத்த ஆடையை நீரின்கண் 
பிழியார் . விழுத்தக்கார் - சீர்மை தக்கவர் , ஒன்று உடுத்து என்றும் 
அவை புகார் - ஓராடை உடுத்து அவையின்கண் செல்லார் , என்பது 
என்று சொல்லப்படுவது , முந்தையோர் கண்ட முறை பழையார் 
கண்ட முறைமை, ( ஏ.-- அசை: ] - * 

(க - து .) ஆடையின்றி ஸ்நாகஞ்செய்தலும் , இரண்டன்றி ஓராடை 
மாத்திரம் உடுத்துக்கொண்டு உண்ணுதலும் , ஒருவர் தாம் உடுத்த 
ஆடையைத் தோய்த்துத் தண்ணீரிலே பிழிதலும் , ஓராடை உடுத்துக் 
கொண்டு சபையில் போதலும் கூடா : 
*--- உடுத்தாடை யில்லாதார் நீராட்டும் ” என்பது திரிகடுகம் . விழுத் 
தக்கார் - விழுமம் + தக்கார் (விழுமம் - பெருமை , சீர்மை ) -பெருமை 
யின் தகுதி யுடையவர் . 


தவிர்வன சில 


12. தலையுரைத்த எண்ணெயால் எவ்வுறுப்பும் தீண்டார் . 

பிறருடுத்த மாசுணியும் தீண்டார் . செருப்புக் 
குறையெனினும் கொள்ளார் இரந்து . 

* 
( ப - பொ .) தலையின்கண் தேய்த்த எண்ணெயால் யாதோர் 
உறுப்பும் தீண்டார் . பிறர் உடுத்த அழுக்காடையும் தீண் 
டார் . பிறர்தொட்ட செருப்பும் பிறர் --இரந்து தமக்குக் 
காரியமென்று வேண்டிக்கொள்ளினும் கொள்ளார் . 

( ப - ரை .) தலை உரைத்த எண்ணெயால் - தலையின்கண் தேய்த்த 
எண்ணெயால் , எவ்வுறுப்பும் தீண்டார்- யாதோர் உறுப்பும் தீண்டார். 
பிறர் உடுத்த மாசுணியும் தீண்டார் - பிறர் உடுத்த அழுக்காடையம் 
தீண்டார் . இரந்து , குறையெனினும் செருப்பு கொள்ளார் - பிறர் 
இரந்து தமக்குக் காரியமென்று வேண்டிக்கொள்ளினும் பிறர் 
தொட்ட செருப்பும் கொள்ளார் . 


26 

ஆசாரக் கோவை 
( க - து .) தலையில் தேய்த்த எண்ணெயை வழித்து மற்ற அவயவங் 
களில் பூசுதலாகாது . மற்றவர்கள் உடுத்த அழுக்கு வஸ்திரத்தைத் 
தீண்டுதல் கூடாது , அவசரமான ஒரு காரியத்தைச் செய்து தரும்படி 
பிறர் இரந்து வேண்டிக்கொண்ட விடத்தும் பிறருடைய செருப்பைக் 
காலில் அணிந்துகொள்ளுதல் கூடாது , 


எண்ணெய் - எள்நெய் - மாசு 

எசணி - 

-மாசு உண்டது - அழுக்காடை . 
குறை - முடிக்கப்படுங் காரியம் . 


13. நீருள் நிழற்புரிந்து நோக்கார் . நிலமிராக் 

கீறார் . இராமரமும் சேரார் . இடரெனினும் 
நீர்தொடா தெண்ணெய் உரையார் . உரைத்தபின் 
நீர்தொடார் நோக்கார் புலை . 
( ப - பொ .) நீரின்கண் தம் நிழலை விரும்பி நோக்கார் . நிலத் 
தை இருந்து கீறார். இரவின்கண் ஒரு மரத்தின் கண்ணும் 
சேரார் . நோய் கொண்டு இடர்ப்பட்டாராயினும் நீரைத் தொடா 
தே எண்ணெய் உடம்பின்கண் தேயார் . அவ்வெண்ணெயைத் 
தேய்த்தபின் தம் உடம்பின் மேல் நீரைத் தெளித்துக்கொள் 
ளாது புலையைத் தம் கண்ணால் நோக்கார் . 

( ப - ரை .) நீருள் நிழல் புரிந்து நோக்கார் - நீரின்கண் தம் நிழலை 
விரும்பி நோக்கார் . நிலம் இரா கீறார் - நிலத்தை இருந்து கீறார். இரா 
மாமும் சேரார் - இரவின்கண் ஒரு மரத்தின்கண்ணும் சேரார் . இடர் 
எனினும் -- நோய்கொண்டு இடர்ப்பட்டாராயினும் , நீர் தொடாது எண் 
ணெய் உரையார் - நீரைத் தொடாதே . எண்ணெய் உடம்பின்கண் 
தேயார் . உரைத்தபின் - அவ்வெண்ணெய் தேய்த்தபின் , நீர் தொடார் 
தம் உடம்பின் மேல் நீரைத் தெளித்துக் கொள்ளாது , புலை நோக்கார்-- 
புலையைத் தம் கண்ணால் நோக்கார் . 

( க - து . ) தண்ணீரிலே தம்முடைய நிழலைப் பார்த்தலும் , சும்மா 
உட்கார்ந்து கொண்டு தரையைக் கீறுதலும் , இரவில் ஒரு மரத்தின் 
அருகிலே போதலும் , நீரைத் தொடாமல் எண்ணெய் தேய்த்துக் 
கொள்ளுதலும் , எண்ணெய் தேய்த்துகொண்டபின் உடம்பின்மேல் 
நீரைத் தெளித்துக் கொள்ளாமல் புலையனைப் பார்த்தலும் ஆகா . 

( முதல் ) இரா - செய்யாவென்னும் வினையெச்சம் . ( இரண்டாவது ) 
இரா இரவு . 


27 


ஆசாரக் கோவை 


நீராடு நீர்மை 
14. நீராடும் போழ்தில் நெறிப்பட்டார் எஞ்ஞான்றும் 

நீந்தார் உமியார் திளையார் விளையாடார் . 
காய்ந்த தெனினும் தலையொழிந் தாடாரே 
ஆய்ந்த அறிவி னவர் . 
( ப - பொ .) ஒருமுறைப்பட்டார் நீராடும் போழ்தின்கண் 
ஒருநாளும் நீந்தார் ; நீரின்கண் உமியார் ; நீரைக் குடைந்து 
திளையார் ; விளையாடுவதும் செய்யார் . எண்ணெய் பெறாது தலை 
காய்ந்ததெனினும் தலையொழிய நீராடார் ஆய்ந்த அறிவினார் . 

( ப - ரை .) நெறிப்பட்டார் - ஒரு முறைப்பட்டார் , நீராடும் போழ் 
தில் - நீராடும் போழ்தின்கண் , எ ஞான்றும்- ஒருநாளும் , நீந்தார் - நீந்தார் , 
உமியார் - நீரின்கண் உமியார் , திளையார் - நீரைக் குடைந்து திளையார், 
விளையாடார் - விளையாடுவதும் செய்யார் . காய்ந்தது எனினும்- எண் 
ணெய் பெறாது தலை காய்ந்ததெனினும் , தலை ஒழிந்து ஆடார்- தலை 
யொழிய நீராடார் , ஆய்ந்த அறிவினவர் - ஆய்ந்த அறிவினார் . (ஏ- அசை.) 

து . ) குளமுதலானவைகளில் குளிக்கும்போது , நீந்துதலும் , 
தண்ணீரிலே எச்சில் உமிதலும் , தண்ணீரைக் குடைதலும் , தண்ணீ 
ரிலே விளையாடுதலும் கூடா. 

எப்போதும் தலை நீங்கலாகக் கண்ட 
ஸ்நாநம் செய்தலாகாது . 

தன்னுடம்புபோல் போற்றத்தக்கவை 
15 , ஐம்பூதம் பார்ப்பார் பசுத்திங்கள் நாயிறு 

தம்பூத மெண்ணா திகழ்வானேல் தன்மெய்க்கண் 
ஐம்பூதம் அன்றே கெடும் . 
( ப - பொ .) நிலமுதலாயின ஐம்பூதங்களையும் பார்ப்பாரை 
யும் பசுக்களையும் திங்களையும் ஞாயிற்றையும் தன் உடம்பு 
போலக் கருதிப் போற்றா திகழ்வானாயின், தன் உடம்பின் 
கண் உள்ள ஐந்து பூதத்தையுமுடைய தெய்வங்கள் அன்றே 
கெட்டகன்று போம் . 


( ப - ரை .) ஐம்பூதம்- நிலம் முதலாயின ஐம்பூதங்களையும் , பார்ப்பார் 
பசு திங்கள் நாயிறு- பார்ப்பாரையும் பசுக்களையும் சந்திரனையும் சூரி 
யனையும் , தன் பூதம் எண்ணாது -தன் உடம்பு போலக் கருதிப்போற் 


28 

ஆசாரக் கோவை 
றாது , இகழ்வானேல் - இகழ்வானாயின் , தன் மெய்க்கண் - தன் உடம் 
பின்கண் உள்ள , ஐம்பூதம் ஐந்து பூதத்கையுமுடைய தெய்வங்கள் , 
அன்றே கெடும் - அன்றே கெட்டகன்று போம் .. 

(க -து . ) பஞ்சபூதம் பிராமணர் - பசு - சந்திரன் - சூரியன் என்பவை 
களைத் தன்னுடம்புபோலப் போற்றாவிட்டால் , தன்னுடம்பினிடத்தி 
லுள்ள ஐந்து பூதத்தையு முடைய தெய்வங்கள் உடனே நீங்கிவிடும் . 

தன் பூதம் என்பது எதுகைபற்றித் தம்பூதம் என வந்தது .. 
- " தம்பூத மென்னாது ” என்றும் பாடம் . 


ஐங்குரவரும் அவரைத் தொழுதலும் 
16. அரசன் உவாத்தியான் தாய்தந்தை தம்முன் 

நிகரில் குரவர் இவர். இவரைத் 
தேவரைப் போலத் தொழுதெழுக என்பதே 
யாவரும் கண்ட நெறி . 
( ப - பொ .) அரசனும் உவாத்தியும் தாயும் தந்தையும் 
தனக்கு மூத்தோனும் என இவர்கள் தமக்கு நிகரில்லாத 
குரவாவார். இவர்களைத் தேவரைப்போலத் தொழுதெழுக 
என்று சொல்லப்படுவது எல்லா நல்லாரும் உரைத்துச் சொல் 
லிய நெறி . 

( ப - ரை .) அரசன் உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் இவர் - அர 
சனும் உவாத்தியும் தாயும் தந்தையும் தனக்கு மூத்தோனும் என இவர் 
கள் , நிகர் இல் குரவர்- தமக்கு நிகரில்லாத குரவராவர் இவரை - இவர் 
களை , தேவரைப்போலத் தொழுது எழுக - தேவரைப்போலத் தொழு 
தெழுக , என்பது- என்று சொல்லப்படுவது , யாவரும் கண்ட நெறி- 
எல்லா நல்லாரும் உரைத்துச்சொல்லிய நெறி . [ ஏ - அசை.) 

( க -- து . ) அரசன் - ஆசிரியன் - தாய் - தகப்பன் - அண்ணன் என்பவர் 
ஐங்குரவர் ஆவர் . இவர்களைத் தேவரைப்போலத் தொழுதெழுதல் 
வேண்டும் . 


உவாத்தியாயன் - உபாத்யாயன் என்கிற வடசொல் . சிறுபாணாற் 
றுப் படையில் " முதுவோர்க்கு முகிழ்த்த கையினை யெனவும் ” என் 
னும் 231 - வரியின் உரையில் இச்செய்யுளின் முதலடி எடுத்துக் 
-காட்டி யிருக்கின்றது . 

ரண்டாவதடி மூன்று சீராக வருதலின் இது சவலை வெண்பா . 


விரதம் 


மது 


ஆசாரக் கோவை 

29. 
தவீர்வன் சில 
17. குரவ ருரையிகந்து செய்யார் . விர 
ப குறையுடையார் தீர மறவார். நிறையுவா - 

மெல்கோலும் தின்னார் : மரங்குறையார் என்பதே 
நல்லறி வாளர் - துணிவு . 
( ப- பொ.) முன்பு , கூறப்பட்ட குரவர்கள் சொல்லிய 
சொல்லைக் கடந்து ஒன்றனையும் செய்யார். முடியாது கிடந்த 
குறைவிரத முடையார் - மிகவதனை மறந்தொழுகார்.. 
நிறைந்த உவாவின்கண் தம்பல் துடைப்பதும் செய்யார் . 
அவ்வுவாவின்கண் மரங்களையும் குறையார் என்று சொல்லப் 
படுவது நல்லறிவாளர் தொழில் . 
--(ப - ரை .) குரவர் உரை - முன்பு கூறப்பட்ட குரவர்கள் சொல்லிய 
சொல்லை , இகந்து செய்யார் - கடந்து ஒன்றனையும் செய்யார். - குறை 
விரதம் உடையார் - முடியாது கிடந்த . குறைவிரத முடையார் , தீர 
மறவார் -மிக வதனை மறந்தொழுகார் . நிறை உவா- மதிநிறைந்த உவா 
வின்கண் , மெல்கோலும் தின்னார் - தம் பல் துடைப்பதும் செய்யார் : 
மரம் குறையார் - அவ்வுவாவின்கண் மரங்களையும் குறையார் , என்பது 
என்று சொல்லப்படுவது , நல் அறிவாளர் துணிவு - நல்லறிவாளர் 
தொழில். ( ஏ - அசை .) 

( க - து .) ஐங்குரவர் சொல்லிய சொல்லைக் கடந்து ஒரு காரியத்தை 
யும் செய்யலாகாது . முடிவுபெறாத குறைவிரதம் உடையவர்கள் அவ் 
விரதத்தை மறத்தல் கூடாது . பூரணையில் பல்தேய்த்தலு மாகாது : 
மரங்களை வெட்டுதலு மாகாது . 

உவா - அமாவாசி பூரணை . இரண்டுக்கும் பெயர் : நிறையுவா என்ற 
தனால் பூரணை . 

“ நவமிஉவா நந்தையொடு ஞாயிற்றிற் பல்விளக்கி னவையுற் றோர் 
கள் , எவருமெழு குலத்தோடுங் கெடுகுவர் . ” - காசிகண்டம் . . 
" இகழ்ந்து செய்யார் ” என்றும் பாடம் . 

போசனக் கிரமம் 
18. நீராடிக் கால்கழுவி வாய்பூசி மண்டலஞ்செய் 

துண்டாரே உண்டா ரெனப்படுவார் . அல்லாதார் 
உண்டார்போல் வாய்பூசிச் செல்வர் . அதுவெடுத்துக் 
கொண்டார் அரக்கர் குறித்து . 


* - 


பூசி- 


30 

ஆசாரக் கோவை 
( ப - பொ . ) குளித்துக் கால்கழுவி வாய்பூசி , உண்ணுமிடம் 
மண்டலஞ்செய்து உண்டார் உண்: டாராவர். இப்படி யொழிய 
உண்டவர்கள் உண்டாரைப்போல வாய்பூசிப் போவர் ரூணை 
அரக்கர் எடுத்துக்கொண்டார் . 

( ப - ரை . ) நீராடி - குளித்து , கால் கழுவி - கால் கழுவி , வாய் 
வாய் பூசி , மண்டலம் செய்து - உண்ணுமிடம் மண்டலஞ்செய்து , உண் 
டார் - உண்டார் , உண்டார் எனப்படுவர் - உண்டாராவர் . அல்லாதார் 
இப்படி யொழிய உண்டவர் , உண்டார்போல் - உண்டாரைப்போல் ,, 
வாய்பூசி செல்வர் -- வாய்பூசிப் போவர் . அது -- அவருணவை , அரக்கர் 
குறித்து எடுத்துக்கொண்டார்- அரக்கர் எடுத்துக் கொண்டார்.(ஏ - அசை .) 

1. ) குளித்துக் காலைக் கழுவி வாயைத் துடைத்துக்கொண்டு , 
உண்ணுமிடத்தை மண்டலஞ்செய்து , அப்புறம் உண்டவரே உண்டவ 
ராவர் . இப்படிச் செய்யாதவருடைய உணவை ராக்ஷசர் எடுத்துக் 
கொள்வர் . 

மண்டலம் - வட்டம் , உண்ணுமிடத்தை மண்டலஞ்செய்த லாவது , 
உண்கலத்தைச் சுற்றி வேதவிதிப்படி மந்திரஞ்சொல்லி நீரிறைத்தல் , 
“ அருமறையானீர் வலஞ்செய் தடிசில்தொட்டு ” என்பதும் , மண்டி 
லங்கோட்டி உண்கல னதன் மேல் வைத்தினி தயில்க " என்பதும் காசி 
கண்டம் . வாய்பூசுதல் - வாயைத் துடைத்தல் . அரக்கர் எடுத்துக்கொள் 
ளும் துணிவுபற்றி “ எடுத்துக்கொண்டார் ” என இறந்தகாலத்தால் கூறி 
னார் . மந்திரஞ்சொல்லி நீரிறைத்த இடத்தை அசுரர் அணுகார் என்பது 
ஓர் ஐதிகம். சீவக சிந்தாமணி - பதுமையாரிலம்பகம் - 137 - செய்யுளில் 
" பொன்னடி கழீஇயபின்றைப் புரிந்துவாய் நன்குபூசி என்னுமடி 
யின் உரையில் இந்த வெண்பாவின் முதலடி எடுத்துக்காட்டப் பெற் 
றிருக்கின்றது . குறித்து நீராடுதல் முதலியன செய்யாமையைக் குறித் 
தறிந்து . 

" மண்டிலஞ் செய்து " என்றும் பிரதிபேதம் . 
19. காலினீர் நீங்காமை உண்டிடுக : பள்ளியும் 

ஈரம் புலராமை ஏறற்க என்பதே 
பேரறி வாளர் துணிவு. 
( ப - பொ . ) கால்கழுவி நீர் உலர்வதற்கு முன்னே உண்ணத் 
தொடங்குக : பாயலின்கண்ணும் கால்கழுவிய ஈரம் புலர்ந்தா 
லன்றி ஏறாதொழிக என்று சொல்லப்படுவது பேரறிவாளர் 
துணிவு. 


ஆசாரக் கோவை 

31 
( ப - ரை . ) காலினீர் நீங்காமை உண்டிடுக - கால்கழுவி நீர் உலருவ 
தற்கு முன்னே உண்ணத் தொடங்குக ; பள்ளியும் ஈரம் புலராமை 
ஏறற்க - பாயலின் கண்ணும் கால்கழுவிய ஈரம் புலர்ந்தாலன்றி ஏறா 
தொழிக; என்பது - என்று சொல்லப்படுவது , பேரறிவாளர் துணிவு 
பேரறிவாளர் துணிவு . ( ஏ - அசை .) 

( க - து .) கால்கழுவின ஈரம் உலரும் முன்னரே உண்ணத் தொடங் 
குக : கால்கழுவின ஈரம் உலர்ந்த பின்னரே படுக்கையில் படுக்க . 


பிரயோக விவேகம் 39 - வது சூத்திர வுரையில் இந்த வெண்பா 
வின் முதலிரண்டடிகள் எடுத்துக்காட்டியிருக்கின்றன . 
20. உண்ணுங்கால் நோக்கும் திசைகிழக்குக் கண்ணமர்ந்து , 

தூங்கான் துளங்காமை நன்கிரீஇ , யாண்டும் 
பிறிதியாதும் நோக்கான் உரையான் , தொழுதுகொண் 
டுண்க உகா அமை நன்கு . 
( ப - பொ .) உண்ணும்போது நோக்கப்படும் திசை கீழ்த் 
திசையாங்கண் பொருந்தி , தூங்காது புடைபெயராது நன்றாக 
இருந்து , எவ்விடத்தும் பிறிதொன்றினையும் நினையாது நோக் 
காது சொல்லாது , உண்கின்ற உணவினைத் தொழுது சிந்தாமல் 
உண்க . 


( ப - ரை .) உண்ணுங்கால் -உண்ணும்போது , நோக்கும் திசை கிழக் 
குக்கண் அமர்ந்து நோக்கப்படும் திசை கீழ்த்திசையாங்கண் பொருந்தி , 
தூங்கான் துளங்காமை - தூங்காது புடைபெயராது , நன்கு இரீஇ - நன் 
முக இருந்து , யாண்டும் பிறிது யாதும் நோக்கான் உரையான் - எவ் 
விடத்தும் பிறிதொன்றனை நோக்காது சொல்லாது , தொழுதுகொண்டு 
உண்கின்ற உணவினைத் தொழுது , உகாமை நன்கு உண்க -சிந்தாமல் 
செவ்விதாக உண்க . 

க- து . ) உண்ணும்போது , கிழக்கு முகமாகப் பொருந்தி , தூங்காம 
லும் அசையாமலும் நன்றாக உட்கார்ந்து கொண்டு , வேறொன்றையும் 
பார்க்காமலும் பேசாமலும் , உண்ணும் உணவைத் தொழுதுகொண்டே 
சிந்தாமல் செவ்விதாக உண்க . 

“ தொழுதுகொண் டுண்க உகாஅமை நன்கு ” என்பது சீவகசிந்தா 
மணி முத்தியிலம்பகம் 101- செய்யுளுரையில் மேற்கோளாகக் காட்டப் 
பெற்றிருக்கிறது . 


32 


ஆசார்க் கோவை 


21. விருந்தினர் மூத்தோர் பசுசிறை பிள்ளை 

இவர்க்கூண் கொடுத்தல்லால் உண்ணாரே என்றும் 
- ஒழுக்கம் பிழையா தவர் . 

ழையா தவா - 
( ப - பொ .) விருந்தினரும் மிக மூத்தோரும் பசுக்களும் 
சிரை 

றைகளும் பிள்ளைகளும் என்று சொல்லப்பட்ட இவர்கட்கு 
உண 

ணவு கொடுத்தல்லது உண்ணார் , என்றும் ஒழுக்கம் பிழை 
யாதார் . 


( ப - ரை . ) விருந்தினர் மூத்தோர் பசு சிறை பிள்ளை - இவர்க்கு 
விருந்தினரும் மிக மூத்தோரும் பசுக்களும் சிறைகளும் பிள்ளைகளும் 
என்று சொல்லப்பட்ட இவர்கட்கு , ஊண் கொடுத்தல்லால் உண்ணார் -- 
உணவு கொடுத்தல்லது உண்ணார் , என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் 
என்றும் ஒழுக்கம் பிழையாதார் - ( ஏ - அசை .) -- 

( க - து .) விருந்தினர் முதியோர் பசுக்கள் பக்ஷிகள் பிள்ளைகள் 
என்ற இவர்களுக்கு உணவு கொடாமல் தாம் முன்னதாக உண்ணலா 
காது . 


விருந்தினர் - ( விருந்து - புதுமை) - 

புதியராய் வந்தவர் - அதிதிகள் , 
சிறை- இறகுடையது : பறவை . 


22. ஒழிந்த திசையும் வழிமுறையால் நல்ல . 

முகட்டு வழியூண் புகழ்ந்தார் . இகழ்ந்தார் 
முகட்டு வழிகட்டிற் பாடு 
( ப - பொ ) முன்சொன்ன கீழைத்திசையும் அக்கீழைத் 
திசைக்கு இடையூறு உளதாயின் பின்னை நோக்கி உண்டற்கு 
மற்றைத் திசைகளும் நல்லவாம் . வாயினேரிருந்து உண்டலை 
ஆமெனப் புகழ்ந்தார்கள, முகட்டினேர் கட்டிலிட்டுக் கிடக்க 
லாகாதென்று பழித்தார்கள் நல்லார் . 


( ப - ரை . ) ஒழிந்த திசையும் வழிமுறையால் நல்ல - முன்சொன்ன 
கீழ்த்திசையும் அக்கீழ்த்திசைக்கு இடையூறுளதாயின் பின்னை நோக்கி 
யுண்டற்கு மற்றைத் திசைகளும் நல்லவாம் . முகட்டுவழி ஊண் 
புகழ்ந்தார் - வாயிலின் நேரிருந்து உண்டலை ஆமெனப் புகழ்ந்தார்கள் . 
முகட்டுவழி கட்டில் பாடு இகழ்ந்தார் - முகட்டின் நேர் கட்டிலிட்டுப் 
படுத்தல் ஆகாதென்று பழித்தார்கள் நல்லார் 


ஆசாரக் கோவை 

33 
- (க - து .) உண்ணும்போது முன்சொன்ன கிழக்கு முகமாகப் பொரு 
ந்தியிருக்கத் தடைநேரிட்டால் மற்றத் திசைகளை நோக்கி உண்ண 
லாகும் . வாயிற்படிக்குநேராக இருந்து உண்ணுதல் தகுதி . வாயிற் 
படிக்கு நேராகக் கட்டிலிட்டுப் படுத்தல் தகுதியன்று. 

பாடு- ( படுத்தல் ) முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . 
23. கிடந்துண்ணார் ; நின்றுண்ணார் ; வெள்ளிடையும் உண் 
சிறந்து மிகவுண்ணார் ; கட்டின்மேல் உண்ணார் : [ ணார் ; 
இறந்தொன்றும் தின்னற்க நின்று . 
( ப - பொ . ) கிடந்துண்ணல் ஆகாது . நின்றுண்ணல் ஆகாது . 
வெள்ளிடையின்கண்ணிருந்து உண்ணல் ஆகாது . விரும்பி 
மிகவும் உண்ணல் ஆகாது . கட்டின்மே லிருந்து உண்ணல் 
ஆகாது . நெறியைக் கடந்து மிக யாதொன்றும் நின்றுதின்னல் 
ஆகாது . 

( ப - ரை . ) கிடந்து உண்ணார் - கிடந்துண்ணல் ஆகாது . நின்று 
உண்ணார் - நின்றுண்ணல் ஆகாது . வெள்ளிடையும் உண்ணார் - வெள் 
ளிடையின் கண் இருந்துண்ணல் ஆகாது . சிறந்து மிக உண்ணார் - 
விரும்பி மிகவும் உண்ணல் ஆகாது , கட்டில்மேல் உண்ணார் - கட்டில் 
மேல் இருந்து உண்ணல் ஆகாது . இறந்து ஒன்றும் நின்று தின்ன 

ன்னற்க 
நெறியைக் கடந்து மிக யாதொன்றும் நின்று தின்னல் ஆகாது . 

-து .) படுத்துக்கொண்டும் நின்று கொண்டும் வெளியிடத்தில் 
இருந்துகொண்டும் உண்ணலாகாது . ஆசையுடன் அதிகமாக உண் 
ணல் ஆகாது . கட்டிலின்மேல் இருந்து கொண்டு உண்ணலாகாது . 
முறைமையைக் கடந்து யாதொன்றையும் நின்றுதின்னல் ஆகாது . 

வெள்ளிடை - ( வெளி + இடை ) - வெளியிடம் . இறந்து (இற 
அளவு கட ) நெறிகடந்து - முறைமை கடந்து . 
24. முன்துவ்வார் முன்னெழார் மிக்குறார் ; ஊணின்கண் 

என்பெறினும் ஆற்ற வலமிரார் ; தம்மிற் 
பெரியார்தம் பாலிருந்தக் கால் . 
(ப - பொ .) தம்மிற் பெரியார் தம் பந்தியிலிருந்து உண்ணு 
மிடத்து அப்பெரியார் உண்பதற்கு முன்னே தாம் உண்ணார் ; 
முந்துற எழுந்திரார் ; அவர்களை நெருக்கியிரார் . உண்ணுமிட 
த்து மிக யாதாயினும் பெறினும் வலமிருந்து உண்ணற்க . 
" மீக்கூறார் ” என்னின் சொற்செலவு செய்யார் என்றுமாம் . 


3 


34 


ஆசாரக் கோவை 


( ப- ரை . ) தம்மின் பெரியார் தம்பால் இருந்தக்கால் - தம்மினும் பெ 
ரியவர் தம்பந்தியில் இருந்து உண்ணுமிடத்து , முன் துவ்வார் - அப் 
பெரியவர் உண்பதற்கு முன்னே தாமுண்ணார் ; முன் எழார் - முந்துற 
எழுந்திரார்; மிக்குறார் - அவர்களை நெருக்கியிரார்; ஊணின்கண் என் 
பெறினும் ஆற்ற வலம் இரார்- உண்ணுமிடத்து மிக யாதாயினும் பெறி 
னும் வலமிருந்து உண்ணற்க. 


( க - து . ) பெரியோர்களுடனே சமபந்தியாக இருந்து உண்ணும் 
போது , அவர்கள் உண்ணுமுன்னே உண்ணுதலும் , அவர்கள் எழுவ 
தற்குமுன்னே எழுதலும் , அவர்களை நெருக்கியிருத்தலும் , அவர்களுக்கு 
வலப்பக்கத்திலிருந்து உண்ணுதலும் ஆகா . 

துவ்வார் என்பதில் து (-உண் ) பகுதி ; இப்பகுதியினடியாகத் 
துப்பார் - துத்தேன் - துத்த - துத்து என வருவன உள . 

“ பெரியார் நிரலிருந்தக்கால் என்றும் பாடபேதம் உண்டு . 


25. கைப்பன வெல்லாம் கடை , தலை தித்திப்ப, 

மெச்சும் வகையால் ஒழிந்த இடையாகத் 
துய்க்க , முறைவகையால் ஊண் . 
( ப - பொ .) கைக்கும் கறியெல்லாம் முடிவின்கண்ணாகவும் 
தித்திக்கும் கறியெல்லாம் முதலாகவும் , ஒழிந்த சுவைகளுள்ள 
கறிகளெல்லாம் இடையாகவும் உண்க புகழும் வகையான் . 


( ப - ரை .) கைப்பன எல்லாம் கடை ( ஆக )-கைக்கும் கறியெல் 
லாம் கடையாகவும் , தித்திப்ப ( எல்லாம் ) தலை ( ஆக ) தித்திக்கும் கறி 
யெல்லாம் முதலாகவும் , ஒழிந்த ( எல்லாம் ) இடையாக - ஒழிந்த சுவைக 
ளுள்ள கறிகளெல்லாம் இடையாகவும் , முறைவகையால் - கிரமப்படி , 
மெச்சும் வகையால் - புகழும் வகையான் , ஊண் துய்க்க -உண்க . 

( க - து .) உண்ணும்போது , கசக்குங் கறிகளைக் கடையாகவும் , தித் 
திக்கும் கறிகளை முதலாகவும், மற்றச் சுவைகளுள்ள கறிகளை நடுவாக 
வும் உண்க . 

சீவக சிந்தாமணி பதுமையாரிலம்பகம் 136 செய்யுள் மூன்றாமடி 
“ இன்மலர்த் தவிசினுச்சி இருந்தமிர் தினிதிற் கொண்டான் ” என்ப 
தற்கு இந்த வெண்பாவின் முதலடி மேற்கோள் காட்டப்பெற்றிருக் 


கின்றது . 


35 


ஆசாரக் கோவை 


26. முதியவரைப் பக்கத்து வையார் . விதிமுறையால் 

உண்பவற்று ளெல்லாம் சிறிய கடைப்பிடித் 
தன்பிற் றிரியாமை ஆசாரம் நீங்காமை 
பண்பினால் நீக்கல் கலம் . 
( ப - பொ . ) தம்மின் மூத்தார் உண்ணும்பொழுது , அம்மூத் 
தாரைத் தம்பக்கத்துவைத்து உண்ணார் . முறைமையான் உண் 
ணும் கலங்கள் எல்லாவற்றுள்ளும் சிறிய கலங்களைக் கடைப் 
பிடித்துத் தனக்குக் கைக்கொண்டு , காதலிற் பிறழாதவகையும் 
ஒழுக்கத்தின் நீங்காதவகையும் உண்டு , வரைவோடு கூட உண் 
டமைந்தால் உள்ள கலங்களை முறைபட நீக்குக . 

( ப - ரை . ) முதியவரை பக்கத்து வையார் - தம்மினு மூத்தவர் உண் 
ணும்பொழுது அம் மூத்தவரைத் தம் பக்கத்து வைத்து உண்ணார் . விதி 
முறையால் உண்பவற்றுள் எல்லாம் - முறைமையால் உண்ணுங்கலங் 
கள் எல்லாவற்றுள்ளும், சிறிய சிறிய கலங்களை , கடைப்பிடித்து 
கடைப்பிடித்துத் தனக்குக்கொண்டு , அன்பில் திரியாமை - அன்பில் 
பிழையாத வகையும் , ஆசாரம் நீங்காமை - ஒழுக்கத்தில் நீங்காத வகை 
யும் உண்டு , (வரைவோடுகூட உண்டமைந்தால் ) , கலம் பண்பினால் 
நீக்கல் - உண்கலங்களை முறைப்பட நீக்குக . 

(க - து . ) தம்மைப்பார்க்கிலும் முதியவர் உண்ணும்போது அவரைத் 
தமது பக்கத்திலே வைத்து உண்ணலாகாது . உண்கலங்களுள் சிறிய 
கலங்களை அமைத்துக்கொண்டு , அன்பும் ஆசாரமும் தவறாமல் உண்க . 
உண்டபின் உண்கலங்களைக் கிரமமாக நீக்கிவிடுக. 
( ஆசாரம் நீங்காமை ) உண்டு என்பது சொல்லெச்சம் . 

வரைவு 
வரையறை . நீக்கல் - அல்லீற்று வியங்கோள் . 
27. இழியாமை நன்குமிழ்ந் தெச்சில் அறவாய் 

அடியோடு நன்கு துடைத்து , வடிவுடைத்தா 
முக்கால் குடித்துத் துடைத்து , முகத்துறுப் 
பொத்த வகையால் விரலுறுத்தி வாய்பூசல் , 
மிக்கவர் கண்ட நெறி . 


(ப - பொ . ) வாயில் புக்கநீர் உட்புகாமை மிகவும் உமிழ்ந்து , 
எச்சில் அறும்படி வாயையும் அடியையும் மிகத்துடைத்து , 
அழகுடைத்தாக முக்காற் குடித்துத் துடைத்து , முகத்தின் 


36 

ஆசாரக் கோவை 
கண் உள்ள உறுப்புகளை அவற்றுக்குப் பொருந்தும் வகை 
யால் விரல்களை உறுத்தி , அப்பெற்றியானே பூசும் பூச்சு நெறி 
மிக்கவர் கண்ட நெறி . 

( ப - ரை .) இழியாமை - வாயில் புக்கநீர் உள்புகாதபடி , நன்கு 
உமிழ்ந்து - மிகவும் உமிழ்ந்து , எச்சில் அற எச்சில் அறும்படி , வாய் 
அடியோடு நன்கு துடைத்து – வாயையும் அடியையும் நன்றாகத் 
துடைத்து , வடிவு உடைத்தாக - அழகு உடைத்தாக , முக்கால் குடித்து 
துடைத்து முக்கால் குடித்துத் துடைத்து, முகத்து உறுப்பு முகத்தின் 
கண் உள்ள உறுப்புகளை , ஒத்த வகையால் -- அவற்றுக்குப் பொருந்தும் 
வகையால் , விரல் உறுத்தி - விரல்களை உறுத்தி , வாய்பூசல்- ( அப்பெற் 
றியானே ) பூசும்பூச்சு , மிக்கவர் கண்ட நெறி - நெறிமிக்கவர் கண்ட 
நெறி . 

( க - து .) உண்ட பிறகு , வாயில் கொண்ட நீரை உள்ளே போகாத 
படி நன்றாகக் கொப்பளித்து உமிழ்ந்து விட்டு , எச்சிலறும்படி வாயை 
யும் பாதத்தையும் நன்றாகத் துடைத்துக்கொண்டு , மும்முறையாகத் 
" தண்ணீர் பருகி , அப்பால் கண் காது மூக்கு முதலானவைகளைத் 
துடைத்துக்கொள்க . இது தான் உண்டபின் வாய்பூசும் பூச்சு . 
சீவகசிந்தாமணி பதுமையாரிலம்பகம் 137 - வது செய்யுள் 
வாசநற்பொடியுநீருங்காட்டிடக்கொண்டுவாய்ப்பப் 
பூசறுத்தங்கைநீரைமும்முறைகுடித்து முக்கால் 
காசறத்துடைத்தபின்றைக்கைவிரலுறுப்புத்தீட்டித் 
தூசினாலங்கை ரீவியிருந்தனன்தோற்றமிக்கான் ” 


எனவருகின்றது . 


" வாய்பூச்சு ” ” என்றும் பாடம் . 


28. இருகையால் தண்ணீர் பருகார் . ஒருகையால் 

கொள்ளார் . கொடாஅர் குரவர்க் கிருகை 
சொறியார் உடம்பு மடுத்து . 
( ப - பொ . ) இருகையால் முகந்தும் ஏற்றும் தண்ணீர் குடி 
யார் . குரவர் கொடுப்பனவற்றை ஒரு கையால் வாங்கிக்கொள் 
ளார் : அவருக்குத் தாம் ஒரு கையால் கொடார் . உடம்பினை 
மடுத்து இருகையால் சொறியார். 


ஆசாரக் கோவை 

37 
( ப - ரை .) இருகையால் - இருகையால் ( முகந்தும் ஏற்றும் ) , தண் 
ணீர் பருகார் - தண்ணீர் குடியார். ஒரு கையால் கொள்ளார் - குரவர் 
கொடுப்பனவற்றை ஒரு கையால் வாங்கிக்கொள்ளார் ; குரவர்க்கு ( ஒரு 
கையால் ) கொடார் அவர்க்குத் தாம் ஒரு கையால் கொடார் . உடம்பு 
மடுத்து இருகை சொறியார் - உடம்பினை மடுத்து இரு கையால் சொறி 
யார் . 

( க - து . ) தண்ணீரை இரண்டு கைகளால் மொண்டும் வாங்கியும் 
குடிக்கலாகாது . பெரியோர் கொடுப்பதை ஒரு கையால் வாங்குதலும் 
அவர்க்குக் கொடுப்பதை ஒரு கையால் கொடுத்தலும் கூடா. உடம் 
பை இரண்டு கையாலும் சொறிய லாகாது . 
சொறிதல் பிறாண்டல் . மடுத்து- அடைந்து - சேர - நெருக்கமாக 

அந்திப்பொழுது செய்வன தவிர்வன 
29. அந்திப் பொழுது கிடவார் நடவாரே : 

உண்ணார் வெகுளார். விளக்கிகழார் முன்னந்தி . 
அல்குண் டடங்கல் வழி . 
( ப - பொ . ) மாலைப்பொழுதின்கண் கிடத்தலும் வழி நடத் 
தலும் செய்யார் : ஒருவரைச் சீறுவதும் செய்யார் . அந்திப் 
பொழுது விளக்கு இகழாது ஏற்றுவர் . மாலைப்பொழுதின் 
கண் உண்ணாது , அல்கலின்கண் உண்டு, புறம்போகாது ஒரி 
டத்தின்கண்ணே அடங்குதல் நெறி . 

( ப - ரை .) அந்திப்பொழுது - மாலைப்பொழுதின்கண் , கிடவார் நட 
வார் - படுத்தலும் வழிநடத்தலும் செய்யார் ; வெகுளார் - ஒருவரைச் சீறு 
வதும் செய்யார் . முன்னந்தி - அந்திப்பொழுது , விளக்கு இகழார் - 
விளக்கு இகழாது ஏற்றுவர். ( அந்திப் பொழுது ) உண்ணார் - மாலைப் 
பொழுதின்கண் உண்ணாது , அல்கு - அல்கலின்கண் , உண்டு - உண்டு , 
அடங்கல் - புறம்போகாது ஓரிடத்தின் கண்ணே அடங்குதல் , வழி - 
நெறி . [ ஏ - அசை ) - 

( க - து . ) மாலைப்பொழுதில் படுத்தலும் வழிநடத்தலும் ஒருவரைக் 
கோபிப்பதும் கூடாது . அந்தியில் விளக்கேற்றுதல் வேண்டும் . இரவில் 
உண்டு ஓரிடத்தில் அடங்கியிருத்தல் வேண்டும் . 

முன்னந்தி என்பது (அந்தி முன் ) பின்முன்னாகத் தொக்க தொ 
கை : அந்தியினதுமுன்பகுதி - அந்தியின் முற்பொழுது . 

" அந்திப் பொழுதிற் கிடவார் " என்றும் பாடம் . 


38 


ஆசாரக் கோவை 


சயனக்கிரமம் 


30. கிடக்குங்கால் கைகூப்பித் தெய்வந் தொழுது , 

வடக்கொடு கோணம் தலைசெய்யார் , மீக்கோள் 
உடல்கொடுத்துச் சேர்தல் வழி . 
( ப - பொ . ) கிடக்கும்பொழுது தெய்வத்தைக் கைகூப்பித் 
தொழுது , வடதிசையின் கண்ணும் கோணதிசையின் கண் 
ணும் தலைவையாது , மேற்போர்ப்ப தொன்றினை உடம்பின் 
கண் கொடுத்துக் கிடத்தல் நெறி . 

( ப - ரை .) கிடக்கும் கால் - கிடக்கும் பொழுது , தெய்வம் கைகூப் 
பித் தொழுது தெய்வத்தைக் கைகூப்பித் தொழுது , வடக்கொடு கோ 
ணம் தலைசெய்யார் - வடதிசையின் கண்ணும் கோணதிசையின் கண் 
ணும் தலைவையாது , மீக்கோள் உடல் கொடுத்து சேர்தல் - மேற்போர்ப்ப 
தொன்றினை உடம்பின்கண் கொடுத்துக் கிடத்தல் , வழி - நெறி . 

( க - து . ) படுக்கும்போது , கடவுளைத் தொழுது , வடதிசையிலும் 
கோணதிசையிலும் தலையை வைக்காமல் மற்றத் திசைகளில் ஏற்ற 
பெற்றி ஒரு திசையில் வைத்து , மேலே ஒரு வஸ்திரத்தைப் போர்த் 
துக்கொண்டு படுத்தல் வேண்டும் . 

மீக்கோள் - ( மீ - மேலே , கோள் - கொள்ளப்படுவது ) -- சரீரத்தின் 
மேல் கொள்ளப்படுவது : மேற்போர்வை . 
தலைவையார் ” என்றும் பாடம் . 

வழிபோம்பொழுது செய்வன தவிர்வன 
31. இருதேவர் பார்ப்பார் இடைபோகார் . தும்மினும் 

மிக்கார் வழுத்தின் தொழுதெழுக , ஒப்பார்க் 
குடன் செல்லல் உள்ளம் உவந்து . 
(ப-பொ . ) இருதேவர் நடுவும் பார்ப்பார் பலர் நடுவும் 
ஊடறுத்துப் போகார் . தும்மினபொழுது மிக்கார் வழுத்தி 
னால் தொழுதெழுக . தம்மோ டொப்பார்க்கு வழிபோம்போது 
உடனே நேர்செல்க , தம்முள்ளம் உவந்து . 

( ப - ரை . ) இருதேவர் பார்ப்பார் இடைபோகார் -இருதேவர் நடுவும் 
பார்ப்பார் பலர் நடுவும் ஊடறுத்துப் போகார் . தும்மினும் மிக்கார் 
வழுத்தின் தொழுதெழுக - தும்மின பொழுதும் மிக்கார் வழுத்தினால் 
தொழுதெழுக. ஒப்பார்க்கு உடன் செல்லல் உள்ளம் உவந்து 


ஆசாரக் கோவை 

39 
தம்மோ டொப்பார்க்கு வழிபோம்போது உடனே நேர்செல்க தம்முள் 
எம் உவந்து . 

( க - து .) ஓரிடத்துக்குப் போகும்போது , இரண்டு தேவர் நடுவிலும் 
பல பார்ப்பார் நடுவிலும் போதல் கூடாது . எவராகிலும் தும்மின 
விடத்தும் பெரியோர்கள் வாழ்த்தினால் தொழுதுகொண்டே செல்க . 
வழிபோகும்போது சமானமான சிநேகர்களுடனே அவர்கட்கு நேரே 
( வரிசைப்பட ) மனக்களிப்புடன் செல்க . 

பெரியோர் கூடியிருக்கும் சபை நடுவிலும் ஊடறுத்துப் போதலா 
காது என்கிற ஆசாரம் , “ என்றூடறுத்துச் சென்றாலும் மன்றூடறுத் 
துச் செல்லற்க ” என்னும் பழமொழியால் விளங்கும் . உடன் செல்லல் 
என்பது , ஏனையோ ராயின் “ நிரல்படச் செல்லார் " ( ஆசா-84 ) ஆத 
லால் , ஒப்பார்க்கு நிரல்படச்செல்க என்பதாம் . 


செல்லல் - வியங்கோள் . 


உமிழ்தலும் மலசலமோசனஞ் செய்தலும் ஆகாத இடங்கள் 
32. புற்பைங்கூழ் ஆப்பி சுடலை வழிதீர்த்தம் 

தேவ குலம் நிழல் ஆனிலை வெண்பலியென் 
றீரைந்தின் கண்ணும் உமிழ்வோ டிருபுலனும் 
சோரார் உணர்வுடை யார் . 
( ப - பொ .) புல்லின்கண்ணும் , விளைநிலத்தின் கண்ணும் , 
ஆப்பியின் கண்ணும், சுடலையின் கண்ணும் , வழியின் கண் 
ணும் , தீர்த்தத்தின் கண்ணும் , தேவர்கோட்டத்தின் கண் 
ணும் , நீழலின் கண்ணும் , ஆநிரை நிற்கும் இடத்தின் கண் 
ணும் , சாம்பலின் கண்ணும் என ஈரைந்தின் கண்ணும் , உமி 
நீரையும் மூத்திரபுரீடங்களையும் சோரார் உணர்வுடையார் . 

( ப - ரை . ) புல் - புல்லின் கண்ணும் , பைங்கூழ் - விளைநிலத்தின் 
கண்ணும் , ஆப்பி - பசுவின் சாணத்தின் கண்ணும் , சுடலை - சுடலையின் 
கண்ணும் , வழி - வழியின் கண்ணும் , தீர்த்தம் - தீர்த்தத்தின் கண்ணும் , 
தேவகுலம் - தேவாலயத்தின் கண்ணும் , நிழல் - நிழலின் கண்ணும், 
ஆன்நிலை - பசுமந்தை நிற்கும் இடத்தின் கண்ணும், வெண்பலி -சாம்ப 
லின் கண்ணும் , என்ற ஈரைந்தின் கண்ணும் என்ற பத்தின் கண் 
ணும் , உமிழ்வோடு - உமிநீரையும் , இரு புலனும் - மூத்திரபுரீடங்களை 
யும் , சோரார் - சோரார் , உணர்வு உடையார் -உணர்வுடையோர் . 


40 

ஆசாரக் கோவை 
( க - து .) புல் முளைத்திருக்கின்ற இடம், பயிர் விளைகின்ற இடம் , 
பசுச்சாணம் , சுடுகாடு , வழி , தீர்த்தம் , கோயில் , நிழலுள்ள. இடம் , பசு 
மந்தை நிற்கின்ற இடம் , சாம்பல் ஆகிய பத்திடங்களிலும் எச்சிலுமிழ் 
தலும் மலசலங்கழித்தலும் ஆகா . 

ஆப்பி - ( ஆ + d = ஆவின் பீ ) – பசுச்சாணம் . “ ஆமுன்பகாவீ 
அனைத்தும்வரக் குறுகும் ” ( நன் - 177 - சூ ) . தேவகுலம்- ( குலம் - மனை 
வீடு )-தேவர் இருக்கும் வீடு : ஆலயம் . 


மலசலமோசனம் செய்யும் திசை 
33. பகற்றெற்கு நோக்கார் ; இராவடக்கு நோக்கார் . 

பகற் பெய்யார் தீயினுள் நீர் . 
( ப - பொ .) பகல் தெற்கு நோக்கியும் இரா வடக்கு நோக் 
கியும் இருந்து மூத்திரபுரீடங்களைச் சோரார் . பகற்பொழு 
தின்கண் தீயினுள் நீர் பெய்யார் . 

( ப - ரை .) பகல் தெற்கு நோக்கார் இரா வடக்கு நோக்கார் - பகல் 
தெற்கு நோக்கியும் இரா வடக்கு நோக்கியும் இருந்து மூத்திர புரீடங் 
களைச் சோரார் . பகல் தீயினுள் நீர் பெய்யார் - பகற்பொழுதின்கண் 
தீயினுள் நீர் பெய்யார் . 

க - து .) பகலில் தெற்குநோக்கியும் இரவில் வடக்குநோக்கியும் - 
இருந்து மலசலம் விடுத்த லாகாது . பகலில் நெருப்பிலே தண்ணீரை 
உகுத்த லாகாது . 
34 , பத்துத் திசையும் மனத்தான் மறைத்தபின் 

அந்தரத் தல்லால் உமிவோ டிருபுலனும் 
இந்திர தானம் பெறினும் இகழாரே 
தந்திரத்து வாழ்துமென் பார் . 
( ப - பொ .) திசை பத்தினையும் மறைத்தாராக மனத்தால் 
கருதி , பத்துத் திசையின் கண்ணும் அன்றியிலே வேறோ 
ரிடத்தின் கண்ணே சோர்கின்றாராகக் கருதியல்லது உமி 
நீரையும் மூத்திரபுரீடங்களையும் , இந்திரன் உறையும் இடம் 
பெற்றாராயினும் , சோரார் , நூன்முறையான் ஒழுகுவதும் 
என்பார். 

( ப - ரை .) பத்துத்திசையும் மனத்தால் மறைத்தபின் - திசை பத் 
தினையும் மறைத்தாராக மனத்தால் கருதி , அந்தரத்து அல்லால் 


ஆசாரக் கோவை 

41 
பத்துத்திசையின் கண்ணும் இன்றி வேறோரிடத்தின் கண்ணே 
சோர்கின்றாராகக் கருதியல்லது , உமிவோடு இருபுலனும் - உமிநீரை 
யும் மூத்திரபுரீடங்களையும் , இந்திரதானம் பெறினும் - இந்திரன் 
உறையுமிடம் பெற்றாராயினும் , இகழார்- சோரார் , தந்திரத்து வாழ்தும் 
என்பார் -நூன்முறையால் ஒழுகுதும் என்பார் . ( ஏ - அசை . ) 

( க - து .) திசை பத்தையும் மறைத்ததாகப் பாவித்து அந்தரத்தில் 
செய்வதாக நினைத்துக்கொண்டு எச்சிலுமிழ்தலும் மலசலங் க 

கழித்தலும் 
செய்க . - 


பிரயோகவிவேகம் 12 - வது சூத்திர வுரையில் இவ்வெண்பாவின் 
முதலடி அகக்கரணத்துக்கு உதாரணமாகக் காட்டப்பெற்றிருக்கிறது . 


வாய்பூசலாகாத இடங்கள் 
35. நடைவரவு நீரகத்து நின்றுவாய் பூசார் ; 

வழிநிலை நீருள்ளும் பூசார் ; மனத்தால் 
வரைந்துகொண்ட உல்லது பூசார் ; கலத்தினால் 
பெய்பூச்சுச் சீரா தெனின் . 
( ப - பொ .) நீரகத்தின் கண்ணின்றும் நடவாநின்றும் தம் 
வாயைப் பூசார் ; ஓடுநீர் பெற்றிலராயின் நிலைநீருள்ளும் அப் 
பெற்றி . பூசார் ; அந்நீர் அருந்தும்போதும் பூசும்போதும் 
மனத்தான் வரையறுத்துக்கொண்டல்லது பூசார் ; அதுவுஞ் 
செய்வது கலத்தான் முகந்து சிலர் பெய்யப் பூசமுடியா 
தாயின் . 

( ப -ரை . ) நீரகத்து ( நின்று ) நடைவரவு நின்று வாய்பூசார் - நீரகத் 
தின்கணின்றும் நடவாநின்றும் தம்வாய் பூசார் ; வழிநிலை நீருள்ளும் 
பூசார் - ஒடுநீர் பெற்றிலராயின் நிலைநீருள்ளும் அப்பெற்றி பூசார் . 
மனத்தால் வரைந்துகொண்டல்லது பூசார் - அந்நீர் அருந்தும் போதும் 
பூசும்போதும் மனத்தான் வரையறுத்துக்கொண்டல்லது பூசார் ; கலத்தி 
னால் பெய்பூச்சு சீராது எனின்- அதுவுஞ்செய்வது கலத்தான் முகந்து 
சிலர்பெய்யப் பூச முடியாதாயின் . 

( க - து .) ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை மொண்டே வா யலம்ப 
வேண்டும் . தண்ணீரிலே நின்றுகொண்டும் நடந்து கொண்டும் வாய 
லம்புதல் ஆகாது. 


42 

ஆசாரக் கோவை 
ஒடு நீரிலும் நிலை நீரிலும் பூசார் என்று சொல்வதும் பொருந்தும் . 
மனத்தால் வரைந்துகொள்ளலாவது , “ பத்துத்திசையு மனத்தால் 
மறைத்தபின் அந்தரத்தல்லால் ” என்றபடி பாவித்தல் . 
“ பெய்பூச்சுத் தாரா தெனின் ” என்றும் பாடம் . 

தவிர்வன சில 
36. சுடரிடைப் போகார் ; சுவர்மேல் உமியார் ; 

இடரெனினும் மாசுணி கீழ்தம்மேற் கொள்ளார் ; 
படைவரினும் ஆடை வளியுரைப்பப் போகார் ; 
பலரிடை ஆடை உதிராரே ; என்றும் 
கடனறி காட்சி யவர் . 
( ப - பொ .) ஒருவற்கும் விளக்கிற்கும் நடுவூடறுத்துப்போ 
கார் ; சுவரின் மேல் உமியார் ; தமக்குக் குளிரான் இடர்வரினும் 
பிறருடுத்த மாசுணியைத் தங்கீழ்ப்படுப்பதும் மேற்போர்ப்ப 
தும் செய்துகொள்ளார் ; படை வந்ததாயினும் தாமுடுத்த 
ஆடைக்காற்றுப் பிறர்மேல் உரைப்பப் போகார் ; பலர் நடுவண் 
நின்று உடையை உதறார் , எஞ்ஞான்றும் கடப்பாட்டை 
அறிந்த அறிவுடையார் . 

( ப - ரை .) சுடரிடை போகார் ஒருவர்க்கும் விளக்கிற்கும் நடுவூ 
டறுத்துப் போகார் ; சுவர்மேல் உமியார் - சுவரின் மேல் உமியார் ; இடர் 
எனினும் - தமக்குக் குளிரான் இடர் வரினும் , மாசுணி - பிறர் உடுத்த 
மாசுணியை , தம்கீழ் மேல் கொள்ளார்-தங்கீழ்ப்படுப்பதும் மேற்போர்ப் 
பதும் செய்துகொள்ளார் ; படை வரினும் - படை வந்ததாயினும் , 
ஆடை வளி-தாம் உடுத்த ஆடையின் காற்று , உரைப்ப போகார்- பிறர் 
மேல் உரைப்பப் போகார் ; பலர் இடை ஆடை உதிரார் - பலர்நடுவண் 
நின்று உடையை உதறார் ; என்றும் கடன் அறி காட்சியவர் -- எஞ்ஞான் 
றும் கடப்பாட்டை அறிந்த அறிவுடையார் . ( ஏ - அசை . ) 

( க - து . ) ஒருவர் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திற்கும் விளக்கிற்கும் 
நடுவிலே போதலாகாது . சுவரின் மேல் எச்சிலை உமிதல் கூடாது . 
பிறர் உடுத்துக் கழித்த அழுக்கு வஸ்திரத்தைக் கீழே போட்டுக்கொள் 
வதும் மேலே போர்த்துக்கொள்வதும் ஆகாது . எப்படிப்பட்ட சமயத் 
திலும் தாம் உடுத்திருக்கின்ற வஸ்திரத்தின் காற்று மற்றவர்மேல் படும் 
படி செல்லுதல் கூடாது . பலர் நடுவிலே தாம் உடுத்திருக்கின்ற வஸ் 
திரத்தை உதறுதல் கூடாது . 

மாசுணி தங்கீழ்மேற் கொள்ளார் என்றும் பாடம் . 


ஆசாரக் கோவை 


43 : 


கருதலாகாதன 
37. பிறர்மனை கட்களவு சூது கொலையோ 

டறனறிந்தார் இவ்வைந்தும் நோக்கார் , திறனிலரென் 
றெள்ளப் படுவதூஉ மன்றி நிரயத்துச் 
செல்வழி உய்த்திடுத லால் . 
( ப - பொ .) பிறர் மனையாளும் கள்ளும் களவும் சூதும் 
கொலையும் என்றிவ்வைந்தினையும் அறனறிந்தார் செய்வே 
மென்று கருதார் . கருதுவாராயின் , திறப்பாடிலரென்று பல 
ரால் இகழப்படுதலு மன்றியே , நரகத்தின்கண் செல்லும் 
நெறியில் இவை செலுத்துதலான் . 

( ப - ரை .) பிறர்மனை கள் களவு சூது கொலையோடு இவ் வைந்தும் 
பிறர்மனையாளும் கள்ளும் களவும் சூதும் கொலையும் என்ற இவ் வைந் 
தினையும், அறனறிந்தார் நோக்கார் - அறனறிந்தார் செய்வேமென்று கரு . 
தார் ; திறன் இலர் என்று எள்ளப்படுவதும் அன்றி - திறப்பாடில 
ரென்று பலரால் இகழப்படுதலு மன்றியே , நிரயத்து செல்வழி உய்த் 
திடுதலால் - நரகத்தின்கண் செல்லும் நெறியில் இவை செலுத்துத 
லான் . 

( க - து .) இகழ்ச்சிக்கும் நரகத்திற்கும் காரணமாதலால் , பிறரு 
டைய மனையாளை விரும்புதல் - கள்ளுண்டல் - களவுசெய்தல் - சூதா 
டல் - கொலைசெய்தல் என்னும் இவைகளை மனத்தில் நினைத்தலும் 


“ செல்வுழி உய்த்திடுதலான் ” என்றும் பாடம் . 


சிந்திக்கலாகாதன 
38. பொய்குறளை வௌவல் அழுக்கா றிவைநான்கும் 

ஐயந்தீர் காட்சியார் சிந்தியார் . சிந்திப்பின் 
ஐயம் புகுவித் தருநிரயத் துய்த்திடும் : 
தெய்வமுஞ் செற்று விடும் . 
( ப - பொ .) பொய்யும் , குறளையும் , பிறர் பொருளைத் தாம் 
வௌவவேண்டும் காதலும் , பிறராக்கத்தின்கண் பொறாமை 
யும் என இவை நான்கினையும் , ஐயந்தீர்ந்த அறிவினை யுடை 
யார் நினையார் . நினைப்பாராயின் பிச்சை புகுவித்து நாகத்தின் 
கண்ணேயும் புகுவிக்கும் : தெய்வமும் கெடுத்துவிடும் . 


44 

ஆசாரக் கோவை 
( ப - ரை .) பொய் பொய்யும் , குறளை - குறளையும் , வௌவல் - பிறர் 
பொருளைத் தாம் வவ்வவேண்டும் காதலும் , அழுக்காறு - பிறராக்கத்தின் 
கண் பொறாமையும் , இவை நான்கும் என இவை நான்கினையும் , 
ஐயம் தீர் காட்சியார் - ஐயந்தீர்ந்த அறிவினையுடையார் , சிந்தியார் - நினை 
யார் . சிந்திப்பின் - நினைப்பாராயின் , ஐயம் புகுவித்து - பிச்சை 
புகுவித்து , அரு நிரயத்து - நாகத்தின்கண்ணேயும் , உய்த்திடும் - 
புகுவிக்கும் ; தெய்வமும் செற்று விடும் - தெய்வமும் கெடுத்து 
விடும் . 


( க - து . ) பொய்வார்த்தை – கோள் சொல்லுதல் - பிறர் பொருளை 
வௌவ விரும்புதல் - பிறர் செல்வங்கண்டு பொறாமை என்கிற நான் 
கும் , பிச்சையெடுக்கும்படி செய்வதோடு நாகத்துக்கும் காரணமாகும் ; 
இவைகளை யுடையானைத் தெய்வமும் கெடுத்துவிடும் . ஆதலால் , 
இவைகளை மனத்தால் நினைத்தலும் ஆகாது . 


அழுக்காறு - தொழிற்பண்புப் பெயர் . அழுக்கறு என்னும் முத் 
னிலை திரிந்து அழுக்காறு என்றாயிற்று . இம்முதனிலை “ அழுக்கற்ற 
கன் ஒருமில்லை ” என்பதில் வினையெச்சமாகவும் , “ கொடுப்பதழுக் 
--கறுப்பான் சுற்றம் ” என்பதில் வினையாலணையும் பெயராகவும் வரு 
கின்றது . அழுக்காறாமை என மறுதலைமொழி வழங்குகின்றது . 


போசனக்கிரமத்தின் ஒழிபு 
39. தமக்கென் றுலையேற்றார் ; தம்பொருட்டூன் கொள்ளார் ; 

அடுக்களை எச்சிற் படாஅர் ; மனைப்பலி 
ஊட்டினமை கண்டுண்க ஊண் . 
( ப - பொ .) தமக்கென்று உலையேற்றார் . தெய்வப் பொருட் 
டன்றித் தம் காரணத்தால் கொன்று ஊனைக் கொள்ளார் . 
அட்டிலின்கண் எச்சிற்படுத்தார் . மனையுறை தெய்வங்கட் 
குப் பலியூட்டினமை அறிந்தபின்னைத் தாம் உண்க . 

( ப - ரை .) தமக்கென்று உலையேற்றார் - தமக்கென்று உலையேற்றார் . 
தம்பொருட்டு ஊன் கொள்ளார் - தெய்வப்பொருட்டன்றித் தம் கார 
ணத்தால் கொன்று ஊனைக் கொள்ளார் . அடுக்களை எச்சில் படார். 
அட்டிலின்கண் எச்சிற்படுத்தார் . மனைப்பலி ஊட்டினமை கண்டு 
ஊன் உண்க - மனையுறை தெய்வங்களுக்குப் பலியூட்டினமை அறிந்த 
பின்னைத் தாம் உண்க. 


ஆசாரக் கோவை 


45 


( க - து .) தமக்குமாத்திரம் ஆவதாக உலைவைத்தல் ஆகாது . ( யாகாதி 
நிமித்தமாக வன்றித் ) தம்முடைய நிமித்தமாக ஒருயிரைக் கொன்று 
அதன் மாமிசத்தைக் கொள்ளலாகாது . மடைப்பள்ளியை எச்சிற் 
படுத்த லாகாது . வீட்டுத் தெய்வங்களுக்குத் திருவாராதனம் செய்த 
பிறகே உணவுசெய்தல் வேண்டும் . 

பலி - தெய்வங்களுக் கிடும் உணவு. 
40. உயர்ந்ததின் மேலிரார் , உள்ளழிவு செய்யார் , 

இறந்தின்னா செய்தக் கடைத்தும் குரவர் 
இளங்கிளைகள் உண்ணு மிடத்து . 
( ப - பொ . ) தமக்கிளைய சுற்றத்தார் உண்ணுமிடத்துக் 
குரவராயினார் உயர்ந்ததின்மேல் இரார் ; இளங்கிளைகள் மன 
மழிவனவற்றையும் செய்யார் , முறைமை கடந்து மற்றவ் 
விளங்கிளைகள் இன்னாத செய்தகாலத்தும் . 

(( ப - ரை . ) இளங்கிளைகள் உண்ணுமிடத்து - தமக்கிளைய சுற்றத் 
தார் உண்ணுமிடத்து , குரவர் - குரவராயினார் , உயர்ந்ததின்மேல் 
இரார் - உயர்ந்ததின்மேல் இரார் ; உள்ளழிவு செய்யார் - இளங்கிளை 
கள் மனமழிவனவற்றையும் செய்யார் , இறந்து இன்னா செய்தக் 
கடைத்தும் முறைமை 

கடந்து மற்றவ் விளங்கிளைகள் இன்னாத 
செய்தகாலத்தும் . 

( க - து . ) சிறுவர்கள் உண்ணும்போது பெரியோர்கள் உயர்வான 
பீடத்தின்மேல் இருக்கலாகாது . - சிறுவர்கள் செய்யத் தகாத குற்றம் 
செய்திருப்பினும் , அவர்கள் உண்ணும்போது அவர்களை மனம் நோகும் 
படி யாதொன்றும் செய்தலாகாது . 

உள்ளழிதற்குக் காரணமானதை உள்ளழிவு என்றார் . 


செய்வன தவிர்வன சில 
41. கண்ணெச்சில் கண்ணூட்டார் ; காலொடு கால்தேயார் ; 

புண்ணிய மாய தலையோ டுறுப்புறுத்த ; 
நுண்ணிய நூலறிவி னார் . 
( ப - பொ .) ஒருவன் தன்கண்ணிற்கு மருந்தெழுதிய கோல் 
கொண்டு அவ்வெச்சில் கழியாது தம் கண்ணிற்கு அம் 
மருந்து ஊட்டார் . தம் காலோடு கால் தேயார் . புண்ணிய 


46 


ஆசாரக் கோவை 


மாய பொருள்களைத் தம் தலையின் கண்ணும் மற்றை உறுப் 
பின் கண்ணும் உறுத்துக , நுண்ணிய நூலை உணர்வார் . 

( ப - ரை . ) கண்ணெச்சில் கண் ஊட்டார் - ஒருவன் தன் கண் 
ணிற்கு மருந்தெழுதிய கோல்கொண்டு அவ்வெச்சில் கழியாது தம் 
கண்ணிற்கு அம் மருந்து ஊட்டார் . காலொடு கால் தேயார் - தம் 
--காலொடு கால் தேயார் புண்ணியமாய - புண்ணியமாய பொருள்களை, 
தலையோடு உறுப்பு - தலையின் கண்ணும் மற்றை யுறுப்பின் கண் 
ணும் , உறுத்த - உறுத்துக , நுண்ணிய நூல் அறிவினார் - நுண்ணிய 
நூலை உணர்வார் . 

( க - து .) ஒருவர் கண்ணிற்கு மருந்தெழுதிய கோலைச் சுத்தி 
செய்யாமல் அதனால் தம்முடைய கண்ணிற்கு அம்மருந்தை ஊட்டுத 
லாகாது . 

காலொடு காலைத் தேய்த்த லாகாது . புனிதமான பொருள் 
கள் கிடைப்பின் அவற்றைச் சிரசிலும் கண் முதலிய உறுப்புகளி 
லும் ஒற்றிக்கொள்க . 

கண்ணெச்சில் - பிறரொருவருடைய கண்ணின் எச்சில் . உறுத்த 
அகரவீற்று வியங்கோள் . 

“ நுண்ணிய நூலுணர்வினார் ” என்றும் பாடம் . 


தலைவியைப் பிரியப்பெறாத காலம் 
42. தீண்டாநாள் முந்நாளும் நோக்கார் : நீ ராடியபின் 

ஈராறு நாளும் இகவற்க என்பதே 
பேரறி வாளர் துணிவு . 
( ப - பொ .) தம்மனைவியர்க்குப் பூப்பு நிகழ்ந்தால் , மெய் 
யுறலாகாத நாள் மூன்றின்கண்ணும் அவரை நோக்கார் . நீரா 
டிய பின்பு பன்னிரண்டு நாளும் அகலாதொழிக என்று 
சொல்லப்படுவது பேரறிவாளர் துணிவு . 

( ப - ரை .) தீண்டாநாள் முந்நாளும் நோக்கார் - தம் மனைவியர்க் 
குப் பூப்பு நிகழ்ந்தால் மெய்யுறலாகாத நாள் மூன்றின்கண்ணும் அவரை 
நோக்கார் : நீராடியபின் ஈராறு நாளும் இகவற்க - நீராடிய பின்பு பன் 
னிரண்டு நாளும் அகலாதொழிக , என்பது என்று சொல்லப்படு 
வது , பேரறிவாளர் துணிவு - பேரறிவாளர் துணிவு . ( ஏ - அசை . ) 

( க - து . ) மனைவியர்க்கு மாதப்பூப்பு நிகழ்ந்தால் மூன்று நாளளவும் 
அவர் முகத்தைக் கணவன் காணுதலாகாது . மூன்றுநாளுங் கழிந்து 
தலைமூழ்கினபின்பன்னிரண்டு நாளளவும் அவரைப் பிரிதலாகாது . 


ஆசாரக் கோவை 


47 


" பூப்பின் புறப்பர் டீராறு நாளும், நீத்தகன் றுறையார் , என் 
மனார் புலவர் , பாத்தையிற் பிரிந்த காலை யான ” என்பது தொல் 
காப்பியம் பொருளதிகாரம் 187 - வது சூத்திரம். அஃதாவது , பூப் 
புத்தோன்றிய மூன்று நாளும் கூட்டமின்றி அணுக இருந்து அதன் 
பின்னர்ப் பன்னிரண்டு நாளும் கூடி யுறைப என்றதாம் . பூப்புப் 
புறப்பட்ட ஞான்றும் மற்றைநாளும் கருத் தங்கில் அது வயிற்றில் 
அழிதலும் , மூன்றாநாள் தங்கில் அது சில்வாழ்க்கைத் தாதலும் பற்றி , 
முந்நாளும் கூட்டமின்று என்றார் . கூட்டமின்றியும் நீங்காதிருத்த 
லின் , பரத்தையிற் பிரிந்தானெனத் தலைவிநெஞ்சத்துக் கொண்ட 
வருத்தம் அகலும் . அகலவே அக்கரு மாட்சிமைப்படுமாயிற்று . இது 
மகப்பேற்றுக் காலத்துக்குரிய நிலைமை கூறிற்று . 

இதனை அடியொற்றியே இலக்கணவிளக்க வாசிரியர் “ பூத்த 
காலைப் புனையிழை மனைவியை , நீராடியபின் ஈராறுநாளும் , கருவயிற் 
றுறூஉங் கால மாதலின் , பிரியப் பெறான் பரத்தையிற் பிரிவோன் " 
( அகத்திணை - 87 - சூ ) என்று கூறி , அதன் உரையில் இவ் வெண் 
பாவை எடுத்துக்காட்டியிருக்கிறார் . 


மனைவியை மருவலாகாத நாள்கள் 
43. உச்சியம் போழ்தோ டிடையாமம் ஈரந்தி 

மிக்க இருதேவர் நாளோ டுவாத்திதிநாள் 
அட்டமியும் ஏனைப் பிறந்தநாள் இவ்வனைத்தும் 
ஒட்டார் உடனுறைவின் கண் . 
( ப - பொ . ) உச்சியம் பொழுதும், நடுக்கங்குலும் , மாலை 
யும் , காலையும் , மிக்க இருதேவர் நாளாகிய ஆதிரையும் 
ஒணமும், உவாவும் , அட்டமியும், தாம்பிறந்தநாளும் , என 
இந் நாட்களின்கண் தம்மனைவியரோடு உடனுறைதலின்கண் 
நல்லார் உடன்படார் . 


( ப- ரை . ) உச்சி அம் போழ்தோடு - உச்சியம் பொழுதும் , இடை 
யாமம் - நடுக்கங்குலும் , ஈரந்தி - மாலையும் காலையும் , மிக்க இருதேவர் 
நாளோடு மிக்க இருதேவர் நாளாகிய ஆதிரையும் ஒணமும் , உவாதிதி 
நாள்- உவாவும் , அட்டமியும்- அட்டமியும் , ஏனை பிறந்தநாள் - தாம் 
பிறந்த நாளும், இ அனைத்தும் - என இந் நாட்களின்கண் , உடனுறை 
வின்கண் ஒட்டார் - தம் மனைவியரோடு உடனுறைவின்கண் நல்லார் 
உடன்படார் . 


48 

ஆசாரக் கோவை 
( க - து . ) நடுப்பகலிலும் நள்ளிரவிலும் மாலையிலும் - காலையிலும் 
திருவாதிரையிலும் திருவோணத்திலும் அமாவாசை பௌர்ணிமியி 
லும் அஷ்டமியிலும் பிறந்தநாளிலும் கலவி 

ஆகாது . 
மிக்க இரு தேவர் நாள் -சிவபெருமானுக்குரிய திருவாதிரையும் 
திருமாலுக்குரிய திருவோணமும் . 
" பிறந்தநாள் இவ்வெட்டும் என்றும் பாடம் . 

தவிர்வன் சில 
44. நாழி மணைமேல் இரியார் . மணைகவிழார் . 

கோடி கடையுள் விரியார் . கடைத்தலை 
ஓராது கட்டிற் படாஅர் . அறியாதார் 
தந்தலைக்கண் நில்லா விடல் . 
( ப - பொ .) நாழியை மணைமேல் இருத்தார் . மணையைக் 
கவிழ்த்திவையார் . புத்தாடையைத் தலைக்கடையின்கண் 
விரியார் . பலரும் புகுதும் கடைத்தலைக்கண் ஆராயாது கட் 
டிற்படார் . தம்மை அறியாதார் முன்பு நில்லாது விடுக . 

[ அல்லதூஉம் , தம்மை அறியாதார் கடைக்கண் நில்லாது 
விடுக எனினுமாம் .) 

( ப - ரை .) நாழி மணைமேல் இரியார்- நாழியை மணைமேல் இருத் 
தார் . மணை கவிழார் - மணையைக் கவிழ்த்தி வையார் . கோடி கடை 
யுள் விரியார்-புத்தாடையைத் தலைக்கடையின்கண் விரியார். கடைத் 
தலை ஓராது கட்டில் படார் - பலரும் புகுதும் கடைத்தலைக்கண் ஆரா 
யாது கட்டில் படார் . அறியாதார் தம் தலைக்கண் நில்லாவிடல் - தம்மை 
அறியாதார் முன்பு நில்லாதுவிடுக . 

( க - து .) அளக்கும் படியை மணைமேல் வைத்தலும் , மணையைக் 
கவிழ்த்து வைத்தலும் , புது வஸ்திரத்தைத் தலைக்கடையில் பிரித்த 
லும் , தலைக்கடையில் கட்டிலிட்டுப் படுத்தலும் கூடா . தம்மை அறி 
யாதா ரெதிரில் நிற்றலொழிக. 

இரியார் என்பதில் இரி என்பது பகுதி: இருவென்பது பிறவி 
னைப்பட்டு இரி என நின்றது . “ கண்ணிற் காண நண்ணுவழி இரீஇ. ” 
எனப் பொருநராற்றுப் படையில் இருத்தி என்கிற பொருளில் 
வருகின்றது . 


ஆசாரக் கோவை 


49 


கலியாணப் பந்தலின்கீழ்ப் பரப்பலாகாதவை 
45. துடைப்பம் துகட்காடு புல்லிதழ்ச் செத்தற் 

கருங்கலம் கட்டில் கிழிந்ததனோ டைந்தும் 
பரப்பற்க பந்த ரகத்து . 
( ப - பொ .) தூரால் சீக்குந் துடைப்பமும் , துகளோடு 
கூடிய துபாலும் , பூவின் புறவிதழும், பழங்கருங்கலங்களும் 
கிழிந்த கட்டிலும் என இவ்வைந்தும் - மணப்பந்தரின்கீழ்ப் 
பரப்பாதொழிக. 

( ப - ரை .) துடைப்பம் - செத்தையைச் சீக்கும் துடைப்பமும் , 
துகள் காடு - துகளோடு கூடிய செத்தையும் , புல்லிதழ் - பூவின் புற 
விதழும் , செத்தல் கருங்கலம் - பழங் கருங்கலங்களும் , கட்டில் 
கிழிந்ததனோடு - கிழிந்த கட்டிலும், ஐந்தும் - என இவ்வைந்தும், பந் 
தாகத்து - மணப்பந்தரின்கீழ் , பாப்பற்க - பாப்பாதொழிக. 

( க - து .) கலியாணப் பந்தலின் கீழே துடைப்பம் - செத்தை 
பூவின் புறவிதழ் - பழைய கரிப்பானை - கிழிந்த கட்டில் என்னும் 
இவைகளைப் பரப்பலாகாது . 

துரால் - செத்தை . செத்தல் - அறக்காய்தல் - பழமையாதல் . ( சா 
என்பதன் அடியாகப் பிறந்த தொழிற்பெயர் ). 

இற்கிழத்தியர் இல்லம்பொலியச் செய்வன 
46. காட்டுக் களைந்து கலங்கழீஇ இல்லத்தை 

ஆப்பிநீர் எங்கும் தெளித்துச் சிறுகாலை 
நீர்ச்சால் கரகம் நிறைய மலாணிந் 
தில்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க 
நல்ல துறல்வேண்டு வார் . 

( ப - பொ . ) சிறுகாலையே துயிலெழுந்து , இல்லத்துள்ள 
துராலைக் களைந்து , கருங்கலங்களைக் கழுவி , தம்மனை ஆப்பி 
நீராலே எங்கும் தெளித்து , நீர்ச்சாலையும் கரகத்தையும் 
நிறைய மலரணிந்து , இல்லத்துப் பொலியும்படி அடுப்பினுள் 
தீயுண்டாக்குக, நல்ல செல்வத்தை உறல் வேண்டுவார் . 

( ப - ரை .) சிறுகாலை -சிறுகாலையே துயிலெழுந்து, காடு களைந்து 
இல்லத்துள்ள துராலைக் களைந்து , கலம் கழீஇ - கருங்கலங்களைக் 


4 


30 ) 


ஆசாரக் கோவை 


கழுவி , ஆப்பிநீர் இல்லத்தை எங்கும் தெளித்து - ஆப்பிநீராலே தம் 
மனை யெங்கும் தெளித்து , நீர்ச்சால் கரகம் நிறைய மலர் அணிந்து- 
நீர்ச்சாலையும் கரகத்தையும் நிறைய மலரணிந்து , இல்லம் பொலிய 
இல்லத்துப் பொலியும் படி , அடுப்பினுள் தீ பெய்க - அடுப்பினுள் 
தீயுண்டாக்குக , நல்லது உறல்வேண்டுவார் - நல்ல செல்வத்தை 
அடைய வேண்டுவார் . 

( க - து .) நல்ல செல்வத்தை அடைய வேண்டுவோர் , அதிகாலை 
யில் எழுந்து வீட்டை விளக்கிப் பாத்திரங்களைக் கழுவி வீடு முழு 
வதும் சாணநீர் தெளித்து நீர்ச்சால் கரகங்களை மலரணிந்து அதன் 
பின்பு அடுப்பினுள் தீயை மூட்டுதல் வேண்டும் . 
காட்டுக் களைந்து - ( காடு - களைந்து ) - இரண்டாம் 

இரண்டாம் வேற்றுமைத் 
தொகை . காடு- செத்தை , “ கடலொடு காட்டொட்டலில் " என்ற 
பழமொழியில் காடு என்பது இப்பொருளில் வருகின்றது . சிறு 
காலை - பிராதக்காலம் , உதயகாலம் . " சிற்றஞ் சிறுகாலே வந்துன்னைச் 
சேவித்து ” எனத் திருப்பாவையில் வருகின்றது. 


வேதம் ஓதலாகாத நாள்கள் 
47. அட்டமியும் ஏனை யுவாவும் பதினான்கும் 

அப்பூமி காப்பார்க் குறுகண்ணும் மிக்க 
நிலத்துளக்கு விண்ணதிர்ப்பு வாலாமை பார்ப்பார் 
இலங்குநூல் ஓதாத நாள் . 
( ப - பொ .) அட்டமி நாளும் , உவாநாளும் , பதினான்கும் , 
தாமுறையும் பூமிகாக்கும் அரசற்கு உறுகண்ணுள்ள நாளும் , 
மிக்க நிலத்துளக்குள்ள நாளும் , விண்ணதிர்ப்புள்ள நாளும் , 
தமக்குத் தூய்மை போதாதநாளும் என இந்நாட்கள் பார்ப் 
பார் வேதமோதாத நாட்கள் . 

( ப - ரை .) அட்டமியும்- அட்டமிநாளும் , ஏனை உவாவும் - உவாநா 
ளும் , பதினான்கும் - சதுர்த்தசி நாளும் , அ பூமி காப்பார்க்கு உறுகண் 
ணும்- தாமுறையும் பூமி காக்கும் அரசர்க்கு உறுகண் உள்ள நாளும் , 
விண்ணதிர்ப்பு - விண்ணதிர்ப்புள்ள நாளும் , வாலாமை - தமக்குத் 
தூய்மை போதாத நாளும் , ( என இந்நாள்கள் ) , பார்ப்பார் இலங்குநூல் 
ஓதாதநாள் - பார்ப்பார் வேதம் ஓதாத நாள்கள் . 

( க -- து .) அஷ்டமி அமாவாசை பௌர்ணிமி சதுர்த்தசி அரசர்க் 
காபத்துக்காலம் பூகம்பம் இடிமுழக்கம் அசுபம் என்னுமிவை வேதாத் 
தியயனம் செய்யலாகாத் நாள்கள் . 


ஆசாரக் கோவை 


51 


13 


1 


அ -சிறப்புப் பற்றி வந்த சுட்டு : பண்டறிசுட்டு உலகறி சுட்டு 
என்றும் வழங்கப்பெறும் . 

" உருமுமண் வாரி உற்கைவீழ்ந் திடுநாள் சுழல்வளி உற்றநாள் 
ஓர்பால் , எரிபடு நாளில் அரையிருட் போதில் பின்னவர் இருந்திடு 
மிடத்தில் , அரசருற் றிடையூ றுற்றுழி அவர்கட் கசுபம்வந் துற்றிடு 
நாளில் , மருவிய பதினான் கீருவா நந்தை அட்டமி ஓதல்மாண் பன்றே 
[ நந்தை - பிரதமை--சஷ்டி - எகாதசி )-காசிகண்டம் . 

அறஞ்செய்தற்கும் விருந்திடுதற்கும் உரிய நாள்கள் 
45. கல்லியாணம் தேவர் பிதிர்விழா வேள்வியென் 

றைவகை நாளும் இகழா தறஞ்செய்க ; 
பெய்க விருந்திற்குங் கூழ் . 
( ப - பொ .) தான் செய்யும் கல்லியாண நாளின்கண்ணும் , 
தேவர்க்குச் சிறப்பு நாளின் கண்ணும் , பிதிர்களுக்குச் சிறப் 
புச்செய்யும் நாளின் கண்ணும் , விழாநாளின் கண்ணும் , யாகம் 
செய்யும் நாளின் கண்ணும் , இகழாதே கொடையறம் செய்க : 
விருந்தினர்க்கும் சோறிடுக . 

( ப - ரை .) கல்லியாணம் ( நாள் ) -தான் செய்யும் கல்லியாண நாளின் 
கண்ணும் , தேவர் ( நாள்) -தேவர்க்குச் சிறப்பு நாளின் கண்ணும் , பிதிர் 
( நாள் ) பிதிரர்களுக்குச் சிறப்புச்செய்யும் நாளின்கண்ணும் , விழா 
(நாள் ) .- விழாநாளின்கண்ணும் , வேள்வி ( நாள் ) -யாகம் செய்யும் நாளின் 
கண்ணும் , என்ற ஐவகை நாளும் -- என்ற ஐந்துவகைப்பட்ட காலத்தும் , 
இகழாது - இகழாதே , அறம் செய்க - கொடையறம் செய்க . விருந்திற் 
கும் கூழ் பெய்க -விருந்தினர்க்கும் சோறிடுக . 

( க - து . ) கல்யாண நாளிலும் - தேவர்க்குச் சிறப்பான நாளிலும் 
பிதிர்களுக்குச் சிறப்புச் செய்யும் நாளிலும் திருவிழாநாளிலும் - யாகம் 
செய்யும் நாளிலும் தானஞ்செய்வதுடனே விருந்தினர்க்குச் சோறிடுக . 


ன்னதற்குத் தக இன்னது செய்தல் 
49. உடைநடை சொற்சோர்வு வைதலிந் நான்கும் 

நிலைமைக்கும் கல்விக்கும் ஆண்மைக்கும் தத்தம் 
குடிமைக்கும் தக்க செயல் . 
( ப - பொ .) உடையும் , நடையும் , சொற்சோர்வும் , வைத 
லும் என இந்நான்கும் , தாம் அரசனால் சிறப்புறப்பெற்றமைக் 


52 

ஆசாரக் கோவை 
கும் , தம்மாண்மைக்கும் , தம் கல்விக்கும் , குடிப்பிறப்புக்கும் 
தக்க தகுதியாகச் செய்க . 


( ப - ரை . ) உடை நடை சொற்சோர்வு வைதல் இ நான்கும் - உடை 
< யும் நடையும் சொற்சோர்வும் வைதலும் என இந்நான்கும் , தத்தம் 
நிலைமைக்கும் - தாம் அரசனால் சிறப்புப் பெற்றவைக்கும் , தத்தம் கல் 
விக்கும் - தம் கல்விக்கும் , தத்தம் ஆண்மைக்கும் - தம் ஆண்மைக்கும் , 
தத்தம் குடிமைக்கும்- தம் குடிப்பிறப்பிற்கும் , தக்கசெயல் - தக்க- தகுதி 
யாகச் செய்க . 


(க - து .) உடுக்கும் உடை - நடக்கும் நடை - சொல் இழுக்குதல் -- 
திட்டுதல் என்னும் நான்கையும் , தங்கள் தங்களுடைய நிலைமைக்கும் 
கல்விக்கும் ஆண்மைக்கும் குடிப்பிறப்பிற்கும் தகுந்தபடி செய்க . 


“ சொற் செலவு என்றும் பாடம் . 


தவிர்வன சில 
50. பழியார் இழியார் ; பலருள் உறங்கார் ; 

இசையாத நேர்ந்து கரவார் ; இசைவின்றி 
இல்லாரை எள்ளி இகழ்ந்துரையார் ; தள்ளியும் 
தாங்கருங் கேள்வி யவர் . 


( ப - பொ .) பலர் நடுவண் இருந்து பிறரைப் பழித்துரை 
யார் , இழித்துரையார் ; பலர் நடுவண் உறங்கார் . தமக்குச் 
செய்யப் பொருந்தாதவற்றைப் பிறர்க்குச் செய்கிறோமென்று 
உடன்பட்டுச் செய்யாதொழியார் , தகுதியின்றி வறியாரை 
இகழ்ந்து முறைமைகடந்து உரையார் . பிறரால் மாறுபடற் 
கரிய கேள்வியார் இறந்தும். 

( ப - ரை .) ( பலருள் ) பழியார் இழியார்- பலர் நடுவண் இருந்து 
பிறரைப் பழித்துரையார் இழித்துரையார் . பலருள் உறங்கார் - பலர் 
நடுவண் உறங்கார் . இசையாத நேர்ந்து காவார் - தமக்குச் செய்யப் 
பொருந்தாதவற்றைப் பிறர்க்குச் செய்கின்றோமென்று உடம்பட்டுச் 
செய்யாதொழியார். இசைவு இன்றி இல்லாரை எள்ளி இகழ்ந்து 
உரையார்- தகுதியின்றி வறியாரை இகழ்ந்து முறைமைகடந்து உரை 
யார் , தாங்கருங் கேள்வியவர் தள்ளியும் - பிறரால் மாறு படற்கரிய கேள் 
வியார் இறந்தும் . 


ஆசாரக் கோவை 


53 


( க - து .) நல்ல கேள்விச்செல்வ முடையவர் , பலர் நடுவிலிருந்து 
பிறரைப் பழித்தும் இழித்தும் பேசார் ; பலர் நடுவில் படுத்து நித்திரை 
செய்யார் ; தம்மாலாகாத காரியத்தைச் செய்வதாக ஒருவருக்கு வாக்கிட் 
டுப் பின்பு அதனைச் செய்யாமலிரார் ; ஏழைகளைத் தகுதியில்லாமல் 
இகழ்ந்து பேசார் . 

இறந்தும் வரம்புகடந்தும் . 


தம்மொளி கெடுப்பன 
51. மின்னொளியும் வீழ் மீனும் வேசையர்கள் கோலமும் 

தம்மொளி வேண்டுவார் நோக்கார். பகற்கிழவோன் 
முன்னொளியும் பின்னொளியும் அற்று . 
( ப - பொ . ) மின்னொளியையும் , வீழ்மீனையும் , வேசையர் 
கள் கோலத்தையும் , தமது விளக்கத்தை வேண்டுவார் நோக் 
கார் . பகற்கிழவோனுடைய காலையொளியையும் மாலையொளி 
யையும் அப்பெற்றியே நோக்கார் . 

( ப - ரை , ) மின்னொளியும் வீழ்மீனும் வேசையர்கள் கோலமும் 
மின்னொளியையும் வீழ்மீனையும் வேசையர்கள் கோலத்தையும் , தம் 
ஒளி வேண்டுவார் - தமது விளக்கத்தை வேண்டுவார் , நோக்கார் - நோக் 
கார் . பகற்கிழவோன் - பகற்கிழவோனுடைய , முன்னொளியும் - காலை 
யொளியையும் , பின்னொளியும் - மாலை யொளியையும் , அற்று - அப்பெற் 
றியே நோக்கார் . 

( க - து .) தம்முடைய தேககாந்தி கெடாதிருக்க வேண்டுகின்றவர் 
கள் , மின்னல் -- எரிநக்ஷத்திரம் - வேசையருடைய அலங்காரம் - காலை 
வெய்யில் - மாலை வெய்யில் என்னும் இவைகளை உற்றுப்பார்த்தல் 


கூடாது . 


பகற் கிழவோன்- ( பகல் - பகற்பொழுது. கிழவோன் - உரியவன் ) 
பகற்பொழுதுக்கு உரியவன் - சூரியன் . அற்று . அத்தன்மையது : குறிப்பு 
முற்று : அத்தன்மையே நோக்கார் . 


உரைக்கலாகாத வார்த்தைகளின் வரையறை 
52 படிறும் பயனிலவும் பட்டி யுரையும் 

வசையும் புறனும் உரையாரே என்றும் 
அசையாத உள்ளத் தவர் . 


ஆசாரக் கோவை 
( ப - பொ .) வஞ்சனையுரையும் , பயன்படாத உரையும் , 
வாய்காவாது வேண்டிய உரைக்கும் உரையும் , பிறரைப் பழி 
யுரைக்கும் உரையும் , இவை யாதும் சொல்லார் , என்றும் 
தளராத உள்ளத்தவர் . 


( ப - ரை . ) படிறும் - வஞ்சனையுரையும் , பயனிலவும் பயன்படாத 
உரையும் , பட்டி உரையும் - வாய்காவாது வேண்டிய உரைக்கும் உரை 
யும் , வசையும்- பிறரைப் பழியுரைக்கும் உரையும் , புறனும் - காணாத 
வழிப் பிறரை இகழ்ந்துரைக்கும் உரையும் , உரையாரே - இவை யாதும் 
சொல்லார் , என்றும் அசையாத உள்ளத்தவர்- என்றும் தளராத உள்ளத் 
தவர் . 


( க - து .) வஞ்சனை வார்த்தை - பயனில்லாத சொல் - நாவடக்கமின்றி 
வேண்டியவற்றைச் சொல்லும் சொல் - பழிச்சொல் - புறணி என்னும் 
இவைகளை ஒழித்தல் வேண்டும் . 


பட்டியுரையாம் வசையும் ” என்றும் பாடம் . 


பயிற்றலாகாத பழிச்செயல்கள் 
53. தெறியொடு கல்லேறு வீளை விளியே 

விகிர்தம் கதங்கரத்தல் கைபுடை தோன்ற 
உறுப்புச் செகுத்தலோ டின்னவை யெல்லாம் 
பயிற்றார் நெறிப்பட் டவர் . 


( ப -- பொ . ) தெறித்தலும் , கல்லெறிதலும் , வீளை செய்தலும் , 
தூரப்போகின்றா னொருவனை அழைத்தலும் , ஒருவன் செய் 
கையும் சொலவும் முதலாயினவற்றைத் தானும் அவ்வகை 
இகழ்ந்து செய்துகாட்டலும் , வேகமுடையனாதலும் , ஒளித்த 
லும் , கையோடு கைபுடைத்தலும் , பிறர்க்கு வெளிப்படக் 
கண்ணிடுதல் முதலாயின செய்து தன்னுறுப்பைச் செகுத்த 
லும் , இப்பெற்றிப் பட்டவையெல்லாம் பயின்று செய்யார் 
வழிப்பட்டார் . 

( க - ரை .) தெறியொடு தெறித்தலும் , கல்லேறு- கல்லெறிதலும் , 
வீளை - வீளை செய்தலும் . விளி- தூரப்போகின்றா னொருவனை அழைத்த 
லும் , விகிர்தம்-ஒருவன் சொல் முதலாயினவற்றைத் தானும் அவ்வகை 


ஆசாரக் கோவை 


55 


இகழ்ந்து செய்துகாட்டலும் , கதம் - வேகமுடையனாதலும் , கரத்தல் 
ஒளித்தலும் , கைபுடை - கையோடு கைபுடைத்தலும் , தோன்ற உறுப்பு 
செகுத்தலோடு - பிறர்க்கு வெளிப்படக் கண்ணிடுதல் முதலாயின 
செய்து தன்னுறுப்பைச் செகுத்தலும் , இன்னவை எல்லாம் 

- இப் 
பெற்றிப்பட்டவை யெல்லாம் , பயிற்றார்- பயின்று செய்யார் , நெறிப் 
பட்டவர் - வழிப்பட்டார். 

( க - து .) ஒரு பொருளை விசிறியெறிதல் - கல்லெறிதல் - வீளை செய் 
தல்- தூரப்போகின்றவனை அழைத்தல் - பிறருடைய சொல் செய்கை 
களை நடித்துக்காட்டல் - வேகமுடையனாதல் - ஒளித்துக்கொள்ளல் - கை 
யொடு கையைத் தட்டுதல் -- வெளிப்படையாகக் கண்ணிடுதல் மூக் 
கசைத்தல் முதலிய அங்கசேஷ்டை என்றாற் போன்றவற்றைச் செய்து 
பழகுத லாகாது . 


வீளைசெய்தல் - கனைத்தல் முதலியன செய்தல் . 


விருந்தினர்க்குச் செய்யும் உபசாரம் 
54. முறுவல் இனிதுரை கானீர் மணைபாய் 

கிடக்கையோ டிவ்வைந்தும் என்ப தலைச்சென்றார்க் 
கூணொடு செய்யும் சிறப்பு. 


( ப - பொ .) முறுவலோடு கூடியஇனிதுரையும் , கால் க 

கழுவ 
நீரும் , இருக்கமணையும் , கிடக்கப்பாயும் , கிடக்கும் இடமும் 
என இவ்வைந்தும் என்று சொல்லுப , தம்மிடத்துச் சென் 
றார்க்கு உணவுடனே செய்யும் சிறப்புக்கள் . 

( ப - ரை .) முறுவல் இனிதுரை - முறுவலோடு கூடிய இனிதுரை 
யும் , கானீர் - கால்கழுவ நீரும் , மணை - இருக்க மணையும் , பாய் - கிடக்கப் 
பாயும் , கிடக்கையோடு -- கிடக்கும் இடமும் , இவ்வைந்தும் - என இவ் 
வைந்தும், என்ப - என்று சொல்லுப , தலை சென்றார்க்கு - தம்மிடத்துச் 
சென்றார்க்கு , ஊணொடு செய்யும் சிறப்பு உணவுடனே செய்யும் 
சிறப்புக்கள். 


( க - து .) தம்மை நாடிவருகின்ற விருந்தினர்க்குச் சோறிடுதலுடனே 
செய்யத்தக்க சிறப்புக்களாவன, இனிய முகத்துடனே இனிய சொல் 
லுரைத்தல் - கால்கழுவ நீர் தால் - இருக்க மணைகொடுத்தல் -- படுக்கப் 
பாய் கொடுத்தல் - படுக்க இடங்காட்டுதல் என்பனவாம் . 


56 


i 


ஆசாரக் கோவை 
விருந்தின னாக ஒருவன்வந் தெதிரின் 

வியத்தல்நன் மொழியினி துரைத்தல் 
திருந்துற நோக்கல் வருகென வுரைத்தல் 

எழுதல் முன் மகிழ்வன செப்பல் 
பொருந்துமற் றவன் தன் அருகுற விருத்தல் 

போமெனிற் பின்செல்வ தாதல் 
பரிந்துன் முகமன் வழங்கலிவ் ஒன்பான் 

ஒழுக்கமும் வழிபடு பண்பே . 
தவிசுதாள் விளக்கப் புனல் தமக் கியன்ற 

அடிசில்பூந் தண்மலர்ப் பாயல் 
உவகையின் உறையும் இடன் 

நுகர் தெண்ணீர் 
ஒண்சுடர் எண்ணெய்வெள் ளிலைகாய் 
இவைகள் ஒன் பதுந்தன் மனைவயின் அடைந்தோர் 

கிழ்வுற இனிதினில் அளித்தல் 
நவையற இல்வாழ் வடைந்துளோன் பூண்ட 

கடனென நான்மறை நவின்ற.- காசிகண்டம் . 


மக 


நெடுநேரம் நிற்றலாகாத இடங்கள் 


55. கறுத்த பகைமுனையும் , கள்ளாட்டுக் கண்ணும் , 

நிறுத்த மனமில்லார் சேரி யகத்தும் , 
குணநோக்கிக் கொண்டவர் கோள்விட் டுழியும் , 
நிகரில் அறிவினார் வேண்டார் , பலர்தொகு 
நீர்க்கரையு நீடு நிலை . 
( ப - பொ .) வெகுண்ட பகைமுனையின் கண்ணும் கள்ளாற் 
களித்தாடும் இடத்தும் , பொது மகளிர் சேரிக்கண்ணும் , தம் 
குணங்களை ஆராய்ந்து தம்மை விரும்பிக்கொண்டார் கோட் 
பாடு விட்டவிடத்தும் , பலர் தொகும் நீர்க்கரை யிடத்தும் , 
நெடிதாக நிற்கையை ஒப்பில்லாத அறிவினையுடையார் விரும் 
பார் . 


( ப - ரை .) கறுத்த பகைமுனையும் வெகுண்ட போரின் கண்ணும் , 
கள்ளாட்டுக்கண்ணும் -- கள்ளால் களித்தாடு மிடத்தும் , நிறுத்த மனம் 
இல்லார் சேரி அகத்தும் பொதுமகளிர் சேரிக்கண்ணும் , குணம் 
நோக்கி கொண்டவர் கோள்விட்ட உழியும்-தங்குணங்களை ஆராய்ந்து 
தம்மை விரும்பிக்கொண்டார் கோட்பாடு விட்ட விடத்தும் , பலர் 


ஆசாரக் கோவை 

57 
தாகும் 

தநீர்க்கரையும் - பலர்தொகு நீர்க்கரையிடத்தும் , நீடுநிலை -நெடிதாக 
நிற்கையை , நிகரில் அறிவினார் - ஒப்பில்லாத அறிவினையுடையார், 
வேண்டார் -- விரும்பார் . 

( க - து .) உக்கிரமாகச் சண்டைசெய்கின்ற இடத்திலும் , கள் குடித் 
துக் களித்தாடுகின்ற இடத்திலும் , பரத்தையர் சேரியிலும் , சினேகம் 
தளர்ந்த விடத்தும் , அநேகர் வருவது போவதான தண்ணீர்த்துறையி 
லும் நெடுநேரம் தங்கியிருப்பது தகுதியன்று . 

நிறுத்த ஒருவழியில் நிறுத்த , ஒரு புருஷனிடத்தில் நிறுத்த சேரி - 
( சேர் + இ ) -சேர்ந்திருக்குமிடம் : இடைச்சேரி , பார்ப்பனச்சேரி , 


தவிர்வன சில 
56. முளிபுல்லும் கானமும் சேரார் , தீக் கூட்டார் . 

துளிவிழக் கால்பரப்பி ஓடார் . தெளிவிலாக் 
கானம் தமியர் இயங்கார் . துளியஃகி 
நல்குர வாற்றப் பெருகினும் செய்யாரே 
தொல்வரவிற் றீர்ந்த தொழில். 
( ப - பொ .) முற்றிய புல்லின்கண்ணும் , முற்றிய காட்டின் 
கண்ணும் சேர்ந்திரார் . அவற்றைத் தீக்கு உணவாக ஊட் 
டார் . மழை பெய்யாநிற்கக் காலைப் பரப்பி ஓடார் . தேற 
முடியாத காட்டுள் தமியராய்ப் போகார் . 

மழை குறைந்து 
பெய்யாதொழிதலால் வறுமை மிகப் பெரிதாயிற் றாயினும் தம் 
குடியொழுக்கத்தை நீங்கிய தொழில்களைச் செய்யார் . 

( ப - ரை .) முளிபுல்லும் முற்றிய புல்லின்கண்ணும் , ( முளி) கான 
மும் முற்றிய காட்டின் கண்ணும், சேரார்-சேர்ந்திரார். தீக்கு ஊட் 
டார்- அவற்றைத் தீக்கு உணவாக ஊட்டார் . துளி விழ கால் பரப்பி 
ஓடார் - மழை பெய்யாநிற்கக் காலைப் பரப்பி ஓடார் . தெளிவு இலா 
கானம் தமியர் இயங்கார் -தேறமுடியாத காட்டுள் தமியராய்ப்போகார் . 
துளி அஃகி - மழை குறைந்து பெய்யாதொழிதலால் , நல்குரவு ஆற்ற 
பெருகினும் - வறுமை மிகப் பெரிதாயிற் றாயினும் , தொல்வரவில் 
தீர்ந்த தொழில் - தம் குடியொழுக்கத்தை நீங்கிய தொழில்களை , செய் 
யார் - செய்யார் . 


( க - து . ) முற்றிய புல் இருக்கின்ற இடத்திலும் முதிர்ந்த காடுள்ள 
இடத்திலும் சேர்ந்திருத்தலும் , அவைகளைத் தீயிட்டுக்கொளுத்தலும் , 


58 


ஆசாரக் கோவை 


மழை பெய்யும்போது காலைப் பாப்பி ஒடுதலும் , வழிதுறை தெரியாத 
காட்டில் தனியாகப் போதலும் , மழையின்றிக் காலங்கெட்டாலும் 
குடியொழுக்கம் தப்பி நடப்பதும் கூடா. 

முளிதல் - காய்தல் , வறத்தல் : ஆகவே முளி யென்பது முதிர்வைக் 
குறித்து நின்றது . 


ரோக்கியம் வேண்டுவோர் செய்யலாகாதன 


57. பாழ்மனையும் , தேவ குலனும் , சுடுகாடும் , 

ஊரில் வழியெழுந்த ஒற்றை முதுமரனும் , 
தாமே தமியர் புகாஅர் ; பகல் வளரார் ; 
நோயின்மை வேண்டு பவர் . 


( ப - பொ .) குடியில்லாத மனையகத்தும் , தேவாலயங்களுக் 
குள்ளும் , சுடுகாட்டுள்ளும் , ஊரில்லாதவிடத்து உளதாயின 
தனி முது மரத்தின் கண்ணும் அறிவின்றித் துணையோடல் 
லது தாமே போகார் , பகலுறங்கார் , நோயின்மை வேண்டுவார் . 

( ப - ரை .) பாழ்மனையும் - குடியில்லாத மனையகத்தும் , தேவகுல 
னும் -- தேவாலயங்களுக்குள்ளும் , சுடுகாடும் சுடுகாட்டுள்ளும் , ஊர் இல் 
வழி எழுந்த ஒற்றை முதுமரனும் - ஊரில்லாத விடத்து உளதாயின 
தனி - முதுமாத்தின் கண்ணும் , தாமே தமியர் புகார் - அறிவின்றித் 
துணையோடல்லது தாமே போகார் ; பகல் வளரார் - பகல் உறங்கார் ; 
நோயின்மை வேண்டுபவர் - நோயின்மை வேண்டுபவர் . 


( க - து .) குடியில்லாத வீட்டிலும் , கோயிலினுள்ளும் , சுடுகாட்டி 
னுள்ளும் , ஊரில்லாத விடத்துள்ள ஒன்றியான பழைய மரத்தினிடத் 
தும் துணையின்றித் தனியே போதலாகாது ; பகலில் நித்திரை செய்த 
லாகாது . இவையெல்லாம் நோய் உண்டாவதற்கு ஏதுவாம் . 

முதுமரம் ஆலமாமுமாம். 


பிறர் ஓரிடம் செல்கையில் ஒருவர் செய்யலாகாதவை 
58. எழுச்சிக்கண் பிற்கூவார் , தும்மார் , வழுக்கியும் 

எங்குற்றுச் சேறிரோ என்னாரே . முன்புக் 
கெதிர்முகமா நின்றும் உரையார் : இருசார்வும் . 
கொள்வர் குரவர் வலம் . 


5 ) 


ஆசாரக் கோவை 


( ப - பொ . ) பிறர் எழுந்து போகத் தொடங்கினபொழுது 
அவரைப் பின்னே நின்று அழையார் . அப்பொழுது தும்மு 
வதும் செய்யார் . மறந்தும் எங்குப் போகிறீர் என்று சொல் 
லார் . முன்னே புக்கு எதிர்முகமாக நின்றும் ஒன்றைச் 
• சொல்லார் . அவர்க்கு இருமருங்கு நின்று சொல்வார் . தம் 
தாவர் போம்பொழுது வலங்கொண்டு போக . 

( ப - ரை .) எழுச்சிக்கண்-பிறர் எழுந்துபோகத் தொடங்கினபொ 
"ழுது , பின் கூவார் - அவரைப் பின்னே நின்று அழையார் ; தும்மார் 
அப்பொழுது தும்முவதும் செய்யார் ; -வழுக்கியும் - மறந்தும் , எங்குற்று 
சேறிர் என்னார் - எங்குப் போகிறீர் என்று சொல்லார் . முன்புக்கு 
முன்னே புக்கு , எதிர்முகமாக நின்றும் -எதிர்முகமாக நின்றும் , உரை 
யார் - ஒன்றைச் சொல்லார் . இருசார்வும் ( நின்றுரைப்பர் ) - அவர்க்கு 
இருமருங்கும் நின்று சொல்வார் . குரவர் வலங்கொள்வர் - தங்குரவர் 
போம்பொழுது வலங்கொண்டு போக . ( ஓ - ஏ - அசை ) 

( க - து .) ஒருவர் எழுந்து போகும்போது , அவரை அழைத்தலும் , 
தும்முவதும் , எங்கே போகிறீர் என்று கேட்டலும் கூடா. 

அங்ஙனம் 
அவர் போகும்போது அவருக்குமுன்னே போய் எதிர்முகமாக நின்று 
ஒன்றைச் சொல்லாமல் அவர் பக்கத்தில் நின்றுகொண்டு அதனைச் 
சொல்க. பெரியார் போகும்போது அவரை வலங்கொண்டு போக . 

( இரு சார்வும் ) நின்றுரைப்பர் என்பது இசைசெயச்சம் . 


தவிர்வன் சில 
*59 . உடம்புநன் றென்றுரையார். ஊதார் விளக்கும் . 

அடுப்பினுள் தீநந்தக் கொள்ளார் . அதனைப் 
படக்காயார் தம்மேல் குறித்து . 
( ப - பொ .) பிறரைப் பார்த்து உடம்பு நன்றாயிருந்தது 
என்று சொல்லார். விளக்கினையும் வாயால் ஊதி அவியார் . 
அட்டிலடுப்பின்கண் நெருப்பவியச் செய்யார் . அந்நெருப் 
பின் சுடர் தம்மேற்படக் குளிர்கெடக் காயார் . 

( ப - ரை . ) உடம்பு நன்று என்று உரையார் - பிறரைப் பார்த்து 
உடம்பு நன்றாயிருந்த தென்று சொல்லார் . விளக்கும் ஊதார் - விளக் 
கினையும் வாயால் ஊதி அவியார் . அடுப்பினுள் தீ நந்தக்கொள் 


60 


ஆசாரக் கோவை 


ளார் - அட்டிலடுப்பின்கண் நெருப்பு அவியச் செய்யார் . அதனை தம் 
மேல் பட குறித்து காயார் - அந்நெருப்பின் சுடர் தம்மேல் படக் குளிர் 
கெடக் காயார் . 

( க - து .) ஒருவரைப் பார்த்து உம்முடைய உடம்பு நன்றாயிருக்கிற 
தென்று சொல்லலாகாது . விளக்கினை வாயினால் ஊதி அவித்தல் 
கூடாது . அடுப்பிலுள்ள நெருப்பை அவித்தல் கூடாது . 

அடுப்பி 
லுள்ள நெருப்பின் சுடர் தம் மீது படும் விதம் குளிர்காய்தல் கூடாது . 

பெரியோருடன் வழிச்செல்லும் ஒழுக்கம் 
60. யாதொன்றும் ஏறார் செருப்பு ; வெயில்மறையார் ; 

ஆன்றவிந்த மூத்த விழுமியார் தம்மோடங் 
கோராறு செல்லும் இடத்து . 
( ப - பொ .) யாதொன்றும் ஏறிப்போகார் ; செருப்புத் தொ 
டார் ; ஒன்றனால் பிறர் தம்மேல் வெயில் மறைக்கப் போகார் ; 
ஆன்றவிந்த மூத்த விழுமியார் தம்முடன்கூட வழிபோ 
மிடத்து . 

( ப - ரை . ) யாதொன்றும் ஏறார் -- யாதொன்றும் ஏறிப் போகார் ; 
செருப்பு ( ஏறார் ) -- செருப்புத் தொடார் ; வெயில் மறையார்- ஒன்றனால் 
பிறர் தம்மேல் வெயில்படாமல் மறைக்கப் போகார் ; ஆன்று அவிந்த 
மூத்த விழுமியார் தம்மோடு ஓர் ஆறு செல்லும் இடத்து - அறிவகன் 
றடங்கிய மூத்த பெரியோர் தம்முடன் கூட வழிபோமிடத்து . 
[ அங்கு- அசை ) 

( க - து .) பெரியோர் தம்முடனே வழிநடந்து வரும்போது , வாகன 
முதலியவற்றில் ஏறிப்போதல் கூடாது ; காலில் செருப்பைத் தொடுத் 
துச் செல்லுதல் கூடாது ; குடை முதலியவற்றைப் பிடிப்பித்துக் 
கொண்டு போக லாகாது . 
ஆன்று - அகன்று என்பதன் மரூஉ . 
ஆன்றமைந்த " என்றும் பாடம் . 

அந்தணரைக் குரவர்போல் கொண்டொழுகல் 
61. வான்முறை யான்வந்த நான்மறை யாளரை 

மேன்முறைப் பாற்றம் குரவரைப் போலொழுகல் 
நூன்முறை யாளர் துணிவு . 


ஆசாரக் கோவை 


61 


( ப - பொ .) வாலிய முறையான் வந்த நான்மறையாளரை , 
மேலாகிய முறைத்தன்மையையுடைய தம் குரவரைப்போல் 
கொண்டொழுகுதல் நூன்முறையாளர் துணிவு . 

( ப - ரை . ) வால் முறையான் வந்த நால் மறையாளரை- தூய்மையா 
கிய முறையான் வந்த நான்மறையாளரை , மேல்முறை பால் - மேலா 
கிய முறைமைத் தன்மையை யுடைய , தம் குரவரை போல் ஒழுகல் 
தம் குரவரைப்போல் கொண்டு ஒழுகுதல் , நூல் முறையாளர் துணிவு 
நூன்முறையாளர் துணிவு . 

( க - து . ) நன் மரபைச் சேர்ந்த பிராமணரைத் தம்முடைய குர 
வரைப்போல் பாவனை செய்யவேண்டும் என்பது சாஸ்திர மறிந்த 
பெரியாரது அபிப்பிராயம் . 


குரவர்க்குச் செய்யும் ஆசாரம் 
62. கால்வாய்த் தொழுவு சமயம் எழுந்திருப் 

பாசாரம் என்ப குரவர்க் கிவை .இவை 
சாரத்தால் சொல்லிய மூன்று . 
( ப - பொ .) காலின்கண் தொழுதலும் , அவர் நன்றென்ற 
சமயத்தின்கண் நிற்றலும் , அவரைக் கண்டால் எழுந்திருத்த 
லும் என இவை குரவர்க்குச் செய்யும் ஆசாரம் என்று 
சொல்லுவர் நல்லார் . குரவர்க்குச் செய்யும் ஆசாரம் , பல 
வற்றுள்ளும் சாரத்தாற் சொல்லப்பட்ட இம்மூன்றுமேயாம் . 

( ப - ரை . ) கால்வாய் தொழுவு - காலின்கண் தொழுதலும் , சமயம்- 
அவர் நன்று என்ற சமயத்தின்கண் நிற்றலும் , எழுந்திருப்பு - அவரைக் 
கண்டால் எழுந்திருத்தலும் , இவை – என இவை , குரவர்க்கு ஆசாரம் 
என்ப - குரவர்க்குச் செய்யும் ஆசாரம் என்று சொல்லுவர் நல்லார் . 
சாரத்தால் சொல்லிய இவை மூன்று - குரவர்க்குச் செய்யும் ஆசாரம் 
பலவற்றுள்ளும் சாரத்தால் சொல்லப்பட்டன இம்மூன்றுமேயாம் . 

( க - து .) குரவர்களுக்குச் செய்யத்தகும் சிறந்த ஆசாரங்கள் மூன்றா 
வன: - அவரைச் சாட்டாங்கமாக நமஸ்கரித்தல் - அங்ஙனம் நமஸ்கரிக் 
கும்போது அவர்கள் நல்லது எழுந்திரு என்றபோது எழுந்திருத்தல் 
அவர்களைக் கண்டவுடனே எழுந்திருத்தல் என்பன . 

கால்வாய் என்பதில் வாய் ஏழாம் வேற்றுமை யுருபு . 


-62 


ஆசாரக் கோவை 


செய்வன தவிர்வன 
63. துறந்தாரைப் பேணலும் நாணலும்தாம் கற்ற 

மறந்தும் குரவர்முன் சொல்லாமை மூன்றும் 
திறங்கண்டார் கண்ட நெறி . 

( ப - பொ . ) அருந்தவரைப் பாதுகாத்தலும் , பழிநாண 
லும் , தாம் கற்றவற்றைக் குரவர்முன் மறந்தாயினும் சொல் 
லாமையும் என இம்மூன்றும் , திறப்படவறிந்தார் அறிந்த 
நெறி . 

( ப - ரை .) துறந்தாரை பேணலும் அருந்தவரைப் பாதுகாத்தலும் , 
நாணலும் -- பழிநாணலும், தாம் கற்ற குரவர்முன் மறந்தும் சொல்லா 
மை - தாம் கற்றவற்றைக் குரவர்முன் மறந்தாயினும் சொல்லாமையும் , 
மூன்றும் -- என இம்மூன்றும் , திறம் கண்டார் கண்டநெறி – திறப்பட 
அறிந்தார் அறிந்த நெறி . 

( க - து .) துறவிகளைப் பாதுகாத்தல் வேண்டும் . பழிபாவங்களுக்கு 
அஞ்சுதல் வேண்டும் . தாம் கற்ற திறத்தைத் தமது குரவர் முன்னே 
எடுத்துச் சொல்லுதல் தகுதியன்று . 

நாணலும் என்னுமிடத்தில் பழி என்பது சொல்லெச்சம் . 


வழி விலகப் படுவோர் 
( 54. பார்ப்பார் தவரே சுமந்தார் பிணிப்பட்டார் 

மூத்தார் இளையார் பசுப்பெண்டிர் என்றிவர்கட் 
காற்ற வழிவிலங்கி னாரே பிறப்பினுள் 
போற்றி எனப்படு வார் . 
( ப - பொ .) பார்ப்பாரும் , தவசியரும் , சுமந்தாரும் , பிணிப் 
பட்டாரும் , மூத்தாரும் , பிள்ளைகளும் , பசுக்களும் , பெண் 
டிரும் என்றுசொல்லப்பட்ட இவர்க்கு மிகவும் வழி 
கொடுத்து விலங்கிப்போயினாரே தாம் பிறந்த பிறப்புத்தோறும் 
பிறரால் போற்றியென்று சொல்லப்படுவார் . 

( ப - ரை . ) பார்ப்பார் - பார்ப்பாரும் , தவர் --தவசியரும் , சுமந்தார் -- 
சுமை சுமந்தாரும் , பிணிப்பட்டார் பிணிப்பட்டாரும் , மூத்தார் - மூத் 
தாரும் , இளையார் பிள்ளைகளும் , பசு - பசுக்களும் , பெண்டிர் - பெண்டி 
ரும், என்ற இவர்கட்கு - என்று சொல்லப்பட்ட இவர்க்கு , ஆற்ற 
வழி விலங்கினாரே - மிகவும் வழிகொடுத்து விலங்கிப் போயினாரே , 


ஆசாரக் கோவை 

63 
பிறப்பினுள் - தாம் பிறந்த பிறப்புத்தோறும் , போற்றி எனப்படுவார் 
பிறரால் போற்றி என்று சொல்லப்படுவார் . 

( க - து .) பார்ப்பார்- தவசியர் - சுமையுடையவர் - நோயாளர் – பாலி 
யர் - பசுக்கள் - பெண்டிர் என்னும் இவர்களைக் கண்டால் வழிவிட்டு 
விலகிச் செல்பவரே ஒவ்வொரு பிறப்பிலும் போற்றி என்று சொல் 
லப்படுவார் . 

போற்றி - துதிக்கப்படுவது துதிக்கப்படுபவர் எனப்பொருள் கொள் 
ளும் : இதில் இ செயப்படுபொருள் விகுதி , ஊருணி என்பதிற்போல . 
வாழிய என்பது வாழி என வந்தாற்போல வந்த வியங்கோள் எனக் 
கொண்டு , காக்க எனப் பொருள் கூறுவதும் பொருந்தும் . 

இச்செய்யுள் , இருதிணையுங் கலந்து மிகுதியால் உயர்திணை முடி 
பைப் பெற்றுவருவதற்கு , நன்னூல் 378 - சூ திணை பால் பொருள் 
பல விரவின சிறப்பினும் , மிகவினும் இழிபினும் ஒருமுடி பினவே " 
என்பதின் உரையில் உதாரணமாகக் காட்டியிருக்கிறது . இலக்கண 
விளக்கத்திலும் 298 -வது சூத்திர வரையில் காட்டப்பெற்றிருக்கிறது . 

“ பிறப்பிடை " என்றும் பாடம் . 


* 


மனைவியன்றி மற்ற மங்கையருடன் தனித்திருக்க லாகாமை 
65. ஈன்றாள் மகள்தன் னுடன்பிறந்தாள் ஆயினும் 

சான்றார் தமித்தா உறையற்க , ஐம்புலனும் 
தாங்கற் கரிதாக லான் . 
( ப - பொ . ) தாயுடனாயினும், மகளும் பினும் , தம்முடன் 
பிறந்தாளுடனாயினும் , தனித்தாக உறையார் , ஐம்புலன்களை 
பும் தடுக்கல் அரிதாகலான் . 

( ப - ரை . ) ஈன்றாள் ( ஆயினும் ) மகள் ( ஆயினும் ) தன்னுடன் பிறந் 
தாள் ஆயினும் - தாயுடனாயினும் மகளுடனாயினும் தம்முடன் பிறந்தா 
ளுடனாயினும் , சான்றார் பெரியராயினார் , தமித்தாக உறையற்க -தனித் 
தாக உறையார் , ஐம்புலனும் தாங்கற்கு அரிதாகலான் - ஐம்புலன்களை 
யும் தடுக்க அரிதாகலான் . 

( க - து .) ஐம்புலன்களையும் அடக்கி நடப்பது அருமையாகையால் 
தாய் மகள் உடன் பிறந்தாள் என்பவரோடும் தனியாக வசித்தலாகாது . 

நற்றாய் புதல்வி யுடன்றோன்றிய நங்கையேனும் , உற்றோ ருழி 
யிற் றனியெய்தி யுறைதலாகா ” - காசிகண்டம் . 


ஆசாரக் கோவை 


இராசசேவையில் தவிர்வனவான செயல்கள் 
66. கடை விலக்கிற் காயார் : கழிகிழமை செய்யார் : 

கொடையளிக்கண் பொச்சாவார் : கோலம்நேர் செய்யார் : 
இடையறுத்துப் போகிப் பிறனொருவற் சேரார் : 
கடைபோக வாழ்த்து மென் பார் . 


( ப - பொ . ) அரசர் வாயிலின்கண் தடையுண்டானால் 
வெகுண்டு காயார் : அரசரோடு மிகக் கிழமையை அவர் பொ 
முதவகை செய்யார் : தடக்கு ஒன்று உதவுமிடத்தும் , அவர் 
தம்மைத் தலையளிக்கு மிடத்தும் தமக்கு அவை அமையா 
என்றிகழார் : அரசரொக்கக் கோலஞ்செய்யார் : அரசர் இருந்த 
அவையின்கண் ஊடறுத்துப் போகார் : பிறனொருவனைச் 
சேர்ந்திரார் : முன்புபோலப் பின் 

வாழ்தும் 
என்று கருதுவார் . 


கடைபோக 


( ப - ரை .) கடை விலக்கின் காயார் - அரசர் வாயிலின்கண் தடை 
உண்டானால் வெகுண்டுகாயார் : கழிகிழமை செய்யார் - அரசரோடு மிகக் 
கிழமையை அவர் பொறாதவகை செய்யார் . கொடை (க்கண் ) அளிக் 
கண் பொச்சாவார்- அவர் தமக்கு ஒன்று உதவுமிடத்தும் தம்மைத் தலை 
யளிக்கு மிடத்தும் தமக்கு அவை அமையாவென்று இகழார் . கோலம் 
நேர் செய்யார் -- அரசரொக்கக் கோலஞ்செய்யார் . இடையறுத்து 
போகி பிறனொருவன் சேரார் - அரசரிருந்த அவையின்கண் ஊடறுத் 
துப் போகிப் பிறனொருவனைச் சேர்ந்திரார் : கடைபோக வாழ்தும் என் 
பார் - முன்புபோலப் பின் கடைபோக வாழ்துமென்று கருதுவார் . 


( க - து .) அரசருடைய வாயிலின்கண் செல்லத் தடையுண்டானால் 
கோபித்தலும் , அரசருடன் அதிக சொந்தம் பாராட்டுவதும் , அரசர் 
தமக்கு வெகுமானஞ் செய்யுமிடத்தும் தலையளி செய்யுமிடத்தும் 
அவை தமக்கு அமையாவென் றிகழ்தலும் , அரசருக்குச் சமானமாகத் 
தம்மை அலங்கரித்துக்கொள்வதும் , இராச சபையில் ஊடறுத்துப் 
போய் வேறொருவனைச் சேர்ந்திருப்பதும் கெடுதி தருவனவாம் . 


கடை - கடைசியிடம் வீடு முதலியவற்றின் கடைசியிடம் என்ற 
பொருளாய் வாயிலைக் குறிப்பதாயிற்று . முன்பக்க வாயில் தலைக்கடை 
எனவும் , பின்பக்க வாயில் புறக்கடை எனவும் வழங்கும் . தலையளி -- 


65 


ஆசாரக் கோவை 


முகமலர்ந்தினிய கூறல் . பொச்சாவார் - மறவார் : தம் நிலையை மறந்து 
இகழார் . கடைபோக - முடிவுகாலமட்டில் , ஆயுள் முழுவதும் . 
67. தமக்குற்ற கட்டுரையும் , தம்மிற் பெரியார் 

உரைத்ததற் குற்ற உரையும் , அஃதன்றிப் 
பிறர்க்குற்ற கட்டுரையும் சொல்லற்க . சொல்லின் 
வடுக்குற்றம் ஆகி விடும் . 
( ப - பொ . ) தமக்குற்ற கட்டுரைகளும் , தம்மிற் பெரியராக 
அரசனால் சிறப்புச் செய்யப்பட்டார் உரைத்த உரைகளும் , 
அஃதன்றியே பிறர்க் குறுதியாகிய கட்டுரைகளும் அரசர்க் 
குச் சொல்லற்க . சொல்லுவராயின் தமக்கு வடுப்படும் குற்ற 
மாம் . 


( ப - ரை . ) தமக்கு உற்ற கட்டுரையும் - தமக்குற்ற கட்டுரைகளும் , 
தம்மிற் பெரியார் உரைத்ததற்கு உற்ற உரையும் - தம்மிற் பெரியராக 
அரசனாற் சிறப்புப்பட்டார் உரைத்த உரைகளும் , அஃதன்றி - அஃ 
தன்றியே , பிறர்க்கு உற்ற கட்டுரையும் பிறர்க்கு உறுதியாகிய கட்டு 
ரைகளும் , சொல்லற்க - அரசருக்குச் சொல்லற்க . சொல்லின் - சொல் 
லுவராயின் , வடு குற்றம் ஆகிவிடும் - தமக்கு வடுப்படும் குற்றமாம் . 

( க - து .) தமக்குப் பொருந்தின் உறுதிச் சொல்லையும் , அரசனால் 
மிகச் சிறப்படைந்தவர் சொல்லிய வார்த்தைகளையும் , அதுவுமன்றிப் 
பிறர்க்கு உறுதியாகிய கட்டுரைகளையும் அரசரிடத்தில் சொல்லுதல் 
ஆகாது . சொல்வது தமக்குக் கெடுதிதரும் குற்றமாக முடியும் . 

வடு - தீப்பட்டு ஆறிய தழும்பு . இது எப்பொழுதும் நீங்காத 
தழும்பாதலால் , நீங்காத பழியினுக்கு உவமையாகுபெயராய் வழங்கும் 
( வடுச்சொல் . ) 
68. பெரியார் உவப்பன தாமுவவார் . இல்லம் 

சிறியாரைக் கொண்டு புகாஅர் - அறிவறியாப் 
பிள்ளையே யானும் இழித்துரையார் , தம்மோ 
டளவளா வில்லா விடத்து 
( ப - பொ . ) பெரியராயுள்ளார் உவந்தனவற்றைத் தாம் உவ 
வார் . தம்மில்லத்தின்கண் கீழ்மக்களைக் கொண்டு புகார் . அறி 
வினை யறியாத பிள்ளையேயாயினும் உயர்த்தன்றி இழித்துச் 
சொல்லார் , தம்மோடு அளவளா வில்லாத விடத்து . 

5 


66 


ஆசாரக் கோவை 


( ப - ரை .) பெரியார் உவப்பன தாம் உவவார் பெரியராயுள்ளார் 
உவந்தனவற்றைத் தாம் உவவார். இல்லம் சிறியாரைக் கொண்டு 
புகார் - தம் - இல்லத்தின்கண் கீழ்மக்களைக் கொண்டு புகார் . அறிவு 
அறியா பிள்ளையே யாயினும் இழித்து உரையார் - அறிவினை யறியாத 
பிள்ளையேயாயினும் உயர்த்தன்றி இழித்துச் சொல்லார் , தம்மோடு 
அளவளாவு இல்லா இடத்து - தம்மோடு அளவளா வில்லா விடத்து . 

( க - து .) பெரியார் உவந்தவைகளை ஒருவர் தாம் விரும்புதலும் , 
கீழ்மக்களை வீட்டினுள் அழைத்துப்போதலும், தம்முடனே நெஞ்சு 
கலந்த நெருக்கம் இல்லாதவர் சிறுபிள்ளையாயினும் அவரை உயர்வாக 
வன்றி இழிவாகப் பேசுதலும் ஆகா. 

அளவளாவு -- அளாவு என்பது அடுக்கி மரூஉவாகிய தொடர்மொழி 
( அளாவு - கலத்தல் . அளாவு அளாவு - அளவளாவு நன்றாகக் கலத்தல் 
ஐக்கமா யிருத்தல்) 

இடுகுடைத்தேர் மன்னர் எமக்கமையு மென்று 
கடிதவர்தாம் காதலிப்ப தாங்காதல் கொண்டு 
முடிய எனைத்தும் உணரா முயறல் 
கடியன கனைத்து விடல்.-- பழமொழி நானூறு . 


* 


69. முனியார் ; துனியார் ; முகத்தெதிர் நில்லார் . 

தனிமை யிடத்துக்கண் தங்கருமம் சொல்லார் . 
இனியவை யாமறிதும் என்னார் . கசிவின்று 
காக்கைவெள் ளென்னு மெனின் . 
( ப - பொ . ) அரசன் செய்வனவற்றை வெறார் . அவ 

வனோ 
கலாயார் . விலங்கவன்றி நேர்முகத் தெதிர்நில்லார் . அரசன் 
தனியே நின்ற இடத்தின்கண் தம் கருமம் சொல்லார் . இனிய 
வான பொருள்களை யாங்கள் நுகர்ந்தறிவேம் என்று அரசர்க் 
குச் சொல்லார் . காக்கை வெள்ளென்றிருக்குமென்று அரசன் 
சொல்லினா னாயினும் அவன்மேல் அன்பின்றி வெறார் . 

( ப - ரை .) முனியார் - அரசன் செய்வனவற்றை வெறார் . 
யார்-- அவனோடு கலாயார் . - முகத்தெதிர் நில்லார் - விலங்க வன்றி நேர் 
முகத்து எதிர்நில்லார் . தனிமை இடத்துக்கண் தங்கருமம் சொல்லார் --- 
அரசன் தனியே நின்ற இடத்தின்கண் தங்கருமம் சொல்லார் . இனி 
யவை யாம் அறிதும் என்னார் - இனியவான பொருள்களை யாங்கள் 
நுகர்ந்தறிவேமென்று அரசற்குச் சொல்லார் . காக்கை வெள்ளென் 


துனி 


ஆசாரக் கோவை 


67 


னும் எனின் கசிவு இன்று காக்கை வெள்ளென்றிருக்கு மென்று 
அரசன் சொல்லினானாயினும் அவன்மேல் அன்பின்றி வெறார் . 

க- து . ) அரசன் செய்கின்ற காரியங்களை வெறுத்தலும் அவனோடு 
கலகங்கொள்ளலும் ஆகா . விலகியன்றி அரசனுக்கு நேர்முகமாக எதி 
ரில்நிற்றல் கூடாது . அரசன் ஏகாந்தமாக இருக்கும்போது அவனிடத் 
தில் ஒருவர் தம்முடைய காரியங்களைச் சொல்லிக்கொள்ளுதல் ஆகாது . 
இனிமையான பொருள்களை நாங்கள் அநுபவித்தறிந்திருக்கிறோ 
மென்று அரசனிடத்தில் சொல்லவொண்ணாது . காக்கை வெண்ணிற 
முடையது என்றாற் போன்ற அபவாதங்களை அரசன் பேசினாலும் 
அவன்மே லுள்ள அன்பு நீங்கி வெறுத்தல் ஆகாது . 
70. உமிவும் உயர்ந்துழி யேறலும் பாக்கும் 

வகையில் உரையும் வளர்ச்சியும் ஐந்தும் 
புணரார் பெரியா ரகத்து . 
(ப - பொ .) உமிதலும் , உயர்ந்தவிடத் தேறியிருத்தலும் , 
பாக்குத்தின்னலும் , கூறுபாடில்லாத உரையும் , உறங்குதலும் , 
இவ்வைந்தும் அரசர்முன்பு செய்யார் . 

( ப - ரை .) உமிவும் - உமிதலும் , உயர்ந்துழி ஏறலும் - உயர்ந்த 
இடத்து ஏறியிருத்தலும் , பாக்கும் -- பாக்குத்தின்னலும், வகையில் 
உரையும் - கூறுபாடு இல்லாத உரையும் , வளர்ச்சியும் - உறங்குதலும் , 
ஐந்தும் - என இவ்வைந்தையும் , பெரியார் அகத்து புண ரார் - அரசர் 
முன்பு செய்யார் . 

( க - து . ) எச்சில் உமிதல் , உயர்வான பீடத்திருத்தல் , அடைக்கா 
யுண்ணல் , வகைப்படாத வார்த்தை , உறங்குதல் என்னும் ஐந்தனையும் 
அரசர்முன்பு செய்யற்க . 

பாக்கு தாம்பூலத்தைக் குறித்து நின்றது . வளர்ச்சி கண்வளர்தல் . 
71. இறைவர்முன் செல்வமும் கல்வியும் தேசும் 

குணனும் குலமுடையார் கூறார் , பகைவர்போல் 
பாரித்துப் பல்கால் பயின்று . 
( ப - பொ .) அரசர் முன்பு தம் செல்வமும் கல்வியும் தமது 
விளக்கமும் குணனும் குடிப்பிறந்தார் தமக்குத் துன்பஞ் 
செய்யும் பகைவர்போல் பரப்பிப் பலகால் பயின்றுரையார் . 

( ப - ரை .) குலமுடையார் - குடிப்பிறந்தார் , இறைவர் முன்- அரசர் 
முன்பு , செல்வமும் - தம் செல்வமும் , கல்வியும் - கல்வியும் , தேசும் - 


குறையாது . 
68 

ஆசாரக் கோவை 
தமது விளக்கமும் , குணனும்குணனும் , பகைவர் போல் - தமக்குத் 
துன்பஞ் செய்யும் பகைவர்போல் , பாரித்து - பாப்பி , பல்கால் - பல் 
கால் , பயின்று கூறார் - பயின்று உரையார் . 

( க - து .) அரசரெதிரில் தமது செல்வம் கல்வி விளக்கம் குணம் 
என்பவைகளைப் பலமுறையும் விரித்துப்பேசுதல் ஒழிக : இது நற் 
குடிப் பிறப்பினர் ஒழுக்கம் . 

பகைவரெதிரிலே பிரதாபம் பேசுவதுபோல் , அரசரெதிரில் தமது 
பெருமையை மிக விரித்துச் சொல்லவேண்டா என்பதாம் . 

தேசு -தேஜஸ் என்கிற வடமொழித்தற்பவம். 
72. பெரியார் மனையகத்தும் தேவ குலத்தும் 

வணங்கார் குரவரையும் கண்டால் ; அணங்கொடு 
நேர்பெரியார் செல்லு மிடத்து . 
( ப - பொ . ) அரசர் மனையகத்தும், தேவராலயங்களுள்ளும் , 
குாவரையும் கண்டடால் வணங்கார் . தெய்வங்கள் புறம்போந் 
தெழுந்தருளுமிடத்தும் அரசர் புறம்போது மிடத்தும் கண்டா 
லும் வணங்கார் . 

( ப - ரை .) பெரியார் மனையகத்தும் - அரசர் மனையகத்தும் , தேவ 
குலத்தும்- தேவராலயங்களுள்ளும் , குரவரையும் கண்டால் வணங் 
கார் - குரவரையும் கண்டால் வணங்கார் . அணங்கொடு பெரியார் நேர் 
செல்லுமிடத்து ( கண்டால் வணங்கார் ) தெய்வங்கள் புறம்போந்தெழுந் 
தருளுமிடத்தும் அரசர் புறம்போது மிடத்தும் கண்டாலும் வணங்கார் . 

( க - து .) அரமனையிலும் ஆலயத்திலும் தெய்வங்கள் விழாக்கொள் 
ளுமிடத்தும் அரசர் புறம்போந்து ஊர்வலம் வருதற்கண்ணும் கண் 
டால் குரவரையும் வணங்காதொழிக . 

செல்லுமிடத்தும் என்ற உம்மை தொக்கது . நேர்பெரியார் என்றி 
யைத்து நேர்மையுடைய பெரியார் என்று கொள்வதும் பொருந்தும் . 
73. நகையொடு கொட்டாவி காறிப்புத் தும்மல் 

இவையும் பெரியார்முன் செய்யாரே . செய்யின் 
அசையாது நிற்கும் பழி . 
( ப - பொ . ) சிரிப்பும் கொட்டாவியும் காறியுமிதலும் தும்ம 
லும் என இவையும் அரசர்முன்பு செய்யார் . செய்வாராயின் , 


ஆசாரக் கோவை 

69 
( ப - ரை .) நகையொடு கொட்டாவி காறிப்பு தும்மல் இவையும் - 
சிரிப்பும் கொட்டாவியும் காறியுமிதலும் தும்மலும் என இவையும் , 
பெரியார்முன் செய்யார் - அரசர்முன்பு செய்யார் . செய்யின் அசை 
யாது ஏ பழி நிற்கும் செய்வராயின் குறையாதே பழி நிற்கும் . 

( க - து .) அரசரெதிரில் சிரித்தல் கொட்டாவிவிடுதல் காறியுமிதல் 
தும்முதல் என்னும் இவைகளைச் செய்யற்க. செய்தால் பழி வளரும். 

கொட்டாவி ( கொட்டு + ஆவி ) கொட்டி விடப்பட்ட ஆவி . காறிப் 
பு - காறு என்னும் பகுதியடியாகப் பிறந்த தொழிற்பெயர். 

ஆசிரியரிடம் ஒழுகு முறைமை 
74. நின்றக்கால் நிற்க , அடக்கத்தால் : என்றும் , 

இருந்தக்கால் ஏவாமை ஏகார் : பெருந்தக்கார் , 
சொல்லிற் செவிகொடுத்துக் கேட்டீக : மீட்டும் 
வினாவற்க சொல்லொழிந்தக் கால் . 
( ப - பொ .) நன்மாணாக்கர் என்றும் ஆசிரியர்முன் அடங்கி 
யொழுக வேண்டுதலின் , அவர் பாடஞ் சொல்லுதலை நிறுத்தி 
னால் தாமும் நிற்கக்கடவர் . அவர்முன் இருந்தபோது அவர் 
எழுந்துபோ என ஏவுதற்கு முன் எழுந்துபோகார். அவர் 
பாடம் முதலியவற்றைச் சொல்லின் செவிதாழ்த்துக் கேட்க . 
அவர் யாதொன்றும் சொல்லாவிடின் தாமும் வினவாதிருக்கக் 
கடவர் . 

( ப - ரை .) பெருந்தக்கார் என்றும் அடக்கத்தால் - நன்மாணாக்கர் என் 
றும் ஆசிரியர்முன் அடங்கி ஒழுகவேண்டுதலின் , நின்றக்கால் நிற்க 
அவர் பாடஞ்சொல்லுதலை நிறுத்தினால் தாமும் நிற்கக் கடவர் . இருந் 
தக்கால் ஏவாமை ஏகார்- அவர்முன் இருந்தபோது அவர் எழுந்துபோ 
என ஏவுதற்குமுன் எழுந்துபோகார் . சொல்லின் செவிகொடுத்து 
கேட்டீக - அவர் பாடம் முதலியவற்றைச் சொல்லின் செவிதாழ்த்துக் 
கேட்டிடுக . சொல்லொழிந்தக்கால் மீட்டும் வினாவற்க - அவர் யாதொன் 
றும் சொல்லாவிடின் தாமும் வினாவாதிருக்கக்கடவர். 

( க - து .) நன் மாணாக்கராவார் , ஆசிரியர் பாடஞ் சொல்லுதலை 
நிறுத்தினால் தாமும் நிற்கக்கடவர் . ஆசிரியர் எழுந்து போ என்று ஏவு 
முன்னர் எழுந்துபோகார் . ஆசிரியர் பாடம் முதலியவற்றைச் சொன் 
னால் செவிதாழ்த்துக் கேட்பர் . அவர் யாதொன்றும் சொல்லாவிட் 
டால் தாமும் வினவாமல் இருக்கக்கடவர் . 


70 


ஆசாரக் கோவை 


சித்திரப்பாவையின் அத்தகவடங்கிச் , செவிவாயாக 
நெஞ்சுகளனாகக் , கேட்டவை கேட்டவை விடாதுளத்தமைத்துப் , 
போவெனப்போதல் என்மனார் புலவர்: - நன்னூல் . 
கேட்டீக - வியங்கோட்டிரிசொல் விகாரமாய் நின்றது . சினை 
வாடச் சிறக்குநின் சினந்தணிந்தீகென " எனப் பாலைக் கலியில் வரு 
கின்றது . 

ஒரு பிரதியில் பொழிப்புரை இங்ஙனம் எழுதியிருக் 
கிறது : - அரசர் எழுந்து நின்றக்கால் தாமும் அடக்கத் 
தோடும் எழுந்திருந்து நிற்க . அவ்வரசர் உயர்ந்த ஓரிடத் 
தின்கண் இருந்தால் அவர் ஏவாமை அதன்மேல் 

ஏறா 
தொழிக. பெருங்குணத்தை யுடையார் சொல்லின் செவி 
கொடுத்துக் கடைப்பிடித்துக் கேட்க , அவர் சொல்லி ஒழிந் 
தக்கால் அவர் சொல்லியதனைப் பின்னை வினாவற்க . 
இந்த உரைக்கு “ ஏவாமை யேறார் ” என்பது பாடம் . 

பெரியோர் சபையில் தவிர்வன 
75 , உடுக்கை இகவார் , செவிசொறுண்டார் ; கைமேல் 

எடுத்துரையார் ; பெண்டிர்மேல் நோக்கார் ; செவிச்சொல்லும் 
கொள்ளார் , பெரியா ரகத்து . 
( ப - பொ . ) பெரியா ரவைக்களத்தில் ஆடையைக் களையார் . 
காதைச் சொறியார் . கை மேலெடுத்துப் பேசார் . மாதர்களை 
நோக்கார் . பிறர்தம் செவியிற் சொல்லும் சொல்லையும் கேளார் . 

( ப - ரை .) பெரியாரகத்து - பெரியா ரவைக்களத்தில் , உடுக்கை 
இகவார் - ஆடையைக் களையார் ; செவி சொறுண்டார் - காதைச் 
சொறியார் ; கைமேல் எடுத்து உரையார் - கை மேலெடுத்துப் பேசார் ; 
பெண்டிர்மேல் நோக்கார் - மாதர்களை நோக்கார் ; செவிச்சொல்லும் 
கொள்ளார் - பிறர் தம்செவியில் சொல்லும் சொல்லையும் கேளார் . 

( க - து .) பெரியோர் கூடியிருக்கின்ற சபையிலே , ஆடையைக் 
களைதலும் , காதைச் சொறிதலும் , கையை மேலெடுத்துப் பேசுதலும் , 
பெண்டிரை உற்றுப்பார்த்தலும் , பிறர் தமது செவியில் சொல்லும் 
சொல்லைக் கேட்டலும் ஆகா . 

( செவிச் சொல்லும் கேளார் என்றும் பாடம் . ( சொறுண்டு 
இது இக்காலத்துச் சுரண்டு என வழங்கிவருகிறது .) பிரதிகளில் 
சுறண்டார் என்றும் பாடபேதம் உண்டு. 


ஆசாரக் கோவை 


மற்றொரு பிரதியில் பொழிப்புரை வருமாறு : -தாம் உடுத்த 
உடுக்கையை இகழ்ந்து சோரவிடார் . செவியைத் தோண்டார் . 
தம்கை அரசன் மேல் எடுத்துரையார் . அவன் பெண்டிர் மாட்டு 
நோக்கார் . பிறனொருவன் செவியிற் சொல்லும் சொல்லையும் 
விரும்பார். 

ஒருவரிடம் ஒன்றுரைக்கும் செவ்வி 
76. விரைந்துரையார் ; மேன்மே லுரையார் ; பொய்யாய 

பரந்துரையார் ; பாரித் துரையார் ; -- ஒருங்கெனைத்தும் 
சில்லெழுத்தி னாலே பொருளடங்கக் காலத்தால் 
சொல்லுக செவ்வி யறிந்து . 
( ப - பொ .) கடுகி உரையார் . மேன்மேல் உரையார் . பொய் 
யாய சொற்களைப் பரக்க உரையார் . தாம் உரைக்கத்தக்க 
சொற்களை பரப்பி உரையார் . கூற வேண்டிய எனைத்தினையும் 
ஒருமிக்கச் சில்லெழுத்தினானே பொருள் விளங்கும் வகை 
காலத்தொடுபடுத் தவன் செவ்வியறிந்து சொல்லுக . 

( ப - ரை . ) விரைந்து உரையார் - கடுகி உரையார் ; மேன்மேல் 
உரையார் -- மேன்மேல் உரையார் ; பொய்யாய பாந்து உரையார் 
பொய்யாய சொற்களைப் பாக்க உரையார் ; பாரித்து உரையார் 
தாம் உரைக்கத்தக்க சொற்களைப் பரப்பியுரையார் . சில் எழுத்தி 
னாலே ஒருங்கெனைத்தும் பொருள் அடங்க -சில்லெழுத்தினானே 
முழுவதும் பொருள் விளங்கும் வகை , காலத்தால் செவ்வியறிந்து 
சொல்லுக - காலத்தோடு பொருந்தச் செவ்வியறிந்து சொல்லுக . 

( க - து . ) ஒருவரிடத்தில் ஒன்றைச் சொல்லும்போது அவசரப் 
படுதலும் , சொன்னதை மேன்மேலும் சொல்லுதலும் , பொய்யைப் 
பாக்கச் சொல்லுதலும் , சொல்வதை வெகுவாய் விரித்துச் சொல் 
லுதலும் கூடா . சொல்லவேண்டிய பொருளெல்லாவற்றையும் சில 
எழுத்துக்களில் - அடக்கிக் காலத்திற் கேற்றபடி சொல்லவேண்டும் . 

பலசொல்லக் காமுறுவர் மன்ற மாசற்ற 
சிலசொல்லல் தேற்றா தவர்.--- 

திருக்குறள் . 
சில்வகை யெழுத்திற் பல்வகைப் பொருளைச் செறித்தினிதுரைத் 
தல் நன்று என்பதாம் . மிகைபடச் சொல்லேல் என்றபடி . Few 
words are best . 


72 


ஆசாரக் கோவை 


குலமாதர் தவிர்வன 
77. தம்மேனி நோக்கார் ; தலையுளரார் ; கைந்நொடியார் ; 

எம்மேனி யாயினும் நோக்கார் தலைமகன் 
தன்மேனி யல்லாற் பிற . 
( ப - பொ .) நற்குலப் பெண்டிர் , தம் கணவரது உடலின் 
வடிவத்தை யன்றி ஏனை ஆடவரது மேனி எத்துணை அழ 
குடையவேனும் பாரார் : தம் உடலின் வடிவத்தையும் நோக் 
கார் : தலைமயிரைக் கோதார் : கைந்நொடித்தல் முதலியன 
செய்யார் . 

( ப - ரை .) தலைமகன் தன்மேனி அல்லால் பிற எம்மேனி யாயி 
னும் நோக்கார் - நற்குலப்பெண்டிர் தம் கணவரது உடலின் வடி 
வத்தையன்றி 

ஏனை 

ஆடவாது மேனி எத்துணை அழகுடைய 
வேனும் பாரார் : தம்மேனி நோக்கார் - தம் உடலின் வடிவத்தையும் 
நோக்கார் : தலை உளரார் - தீலைமயிரைக் கோதார் : கைந்நொடியார் 
கைந்நொடித்தல் முதலியன செய்யார் . 

( க - து . ) குலமாதர் தம்முடைய கணவரது தேகத்தின் வடிவத்தை 
யன்றிப் பிறருடைய தேகத்தின் வடிவழகை வியந்து பாரார். தம் 
முடைய வடிவழகையும் ( கண்ணாடி முதலியவற்றில் ) வியந்து பாரார். 
தலைமயிரைக் கோதுதலும் கைந்நொடித்தலும் செய்யார் . 

உளர்தல் - தடவுதல் ( கோதுதல் ) 

ஒரு பிரதி பொழிப்புரைக்குமாறு : - தம் உடம்பினை நோக் 
கார் . தலைமயிரைக் கோதார். கையால் நொடியார். அரசன் 
றன் மேனியல்லது எம்மேனியாயினும் பிறவற்றை நோக்கார் . 


அரசவையில் தவிர்வன 
78. பிறரொடு மந்திரம் கொள்ளார் ; இறைவனைச் 

சாரார் : செவியோரார் ; சாரின் பிறிதொன்று 
தேர்வார்போல் நிற்க திரிந்து . 
( ப - பொ .) பிறரொடுகூட இருந்து ஒன்றனை ஆராயார். 
அரசனைச் சார 
சார நில்லார் . 

அரசன் பிறனொருவனுக்குச் 
சொல்லும் சொல்லைத் தம்செவியால் ஓரார். அரசன் ஒன் 
றனை ஒருவனுக்குச் சொல்லும்பொழுதும் குறுகாநின்றா 


ஆசாரக் கோவை 

73 
ரெனின் பிறிதொன்றனை ஆராய்வார்போல முகந்திரிந்து 
நிற்க . 

( ப - ரை . ) பிறரொடு மந்திரம் கொள்ளார் - பிறரொடுகூட இருந்து 
ஒன்றனை ஆராயார் . இறைவனை சாரார் - அரசனைச் சார நில்லார் . 
செவி ஓரார் - அரசன் பிறனொருவனுக்குச் சொல்லும் சொல்லைத் தம் 
செவியால் ஓரார் . சாரில் பிறிதொன்று தேர்வார்போல் திரிந்து நிற்க- 
சார்ந்து நின்றவிடத்துப் பிறிதொரு காரியத்தை ஆராய்வார்போல 
முகந்திரிந்து நிற்க . 

( க - து . ) அரசனெதிரில் வேறொருவரோடு கூட இருந்துகொண்டு 
ஒரு காரியத்தை ஆராய்தலும் , அரசனுக்குச் சமீபத்தில் நிற்றலும் , 
அரசன் வேறொருவனிடத்துச் சொல்வதொரு காரியத்தைச் செவி 
கொடுத்துக் கேட்டலும் ஆகா. அப்போது சமீபத்தில் செல்வதா 
யின் வேறொரு காரியத்தில் கவனமாயிருப்பதுபோல் இருக்கவேண் 
டும் . 

செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் 
ஆன்ற பெரியா ரகத்து . - திருக்குறள் . 

செய்வன தவிர்வன 
19. துன்பத்துள் துன்புற்று வாழ்தலும் , இன்பத்துள் 

இன்ப வகையான் ஒழுகலும் , -- அன்பின் 
செறப்பட்டார் இல்லம் புகாமை , இம் மூன்றும் 
திறப்பட்டார் கண்ணே உள . 
( ப - பொ ) துன்பக்காலத்தில் அத்துன்பத்துள் அமை 
வுற்று வாழ்தலும் , இன்பக்காலத்தில் பிறர்க்கு இன்புசெய் 
யும் வகையான் இன்புற்று நடத்தலும் , அன்பினின்றும் வேறு 
பட்டா ரில்லம் புகாமையு மாகிய இம்மூன்றும் , ஒரு திறப் 
பட்டார்கண்ணே உளவாம் . 

( ப - ரை .) துன்பத்துள் துன்புற்று வாழ்தலும் - துன்பக்காலத்தில் 
அத்துன்பத்துள் அமைவுற்று வாழ்தலும் , இன்பத்துள் இன்பவகை 
யான் ஒழுகலும் - இன்பக்காலத்தில் பிறர்க்கு இன்பு செய்யும் வகை 
யான் இன்புற்று நடத்தலும் , அன்பின் செறப்பட்டார் இல்லம் 
புகாமை (உம் ) - அன்பினின்றும் வேறுபட்டா ரில்லம் புகாமையும் , இ 
மூன்றும் - ஆகிய இம்மூன்றும் , திறப்பட்டார் கண்ணே உள - ஒருதிறப் 
பட்டார் கண்ணே உளவாம் . 


74 

ஆசாரக் கோவை 
( க - து .) தமக்குத் துன்பம் நேரிட்ட காலத்தில் அதனைப் பொறுத் 
திருத்தலும் , இன்பம் உண்டானால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் 
சந்தோஷங்கொண்டு நடத்தலும் , அன்பு நீங்கினவருடைய வீட்டை 
யடையாமையும் ஆகிய இம்மூன்றும் , ஒரு வழிப்பட்டவரிடத்தே 
காணப்படும் 

குணங்களாம் . 


வேறொரு பிரதியில்: - அரசர் துன்பமுறும்பொழுது துன்ப 
முறுதலும் , அவர் இன்பமுறும்பொழுது தாம் இன்பவகை 
யால் ஒழுகுதலும் , அவரன்பினீங்கிச் செறப்பட்டாரில்லத் 
துப் புகாமையும் என இம்மூன்றும் திறப்பட்டார் கண்ணே 


உளவாம் . 


80. தெறுவந்தும் தங்குவர் பேருரையார் . இல்லத் 

துறுமி நெடிதும் இராஅர். பெரியாரை 
என்றும் முறைகொண்டு கூறார் . புலையரையும் 
நன்கறிவார் -கூறார் முறை . 
( ப - பொ . ) நன்கறிவார் , தாம் வெகுண்டாராயினும் , தம் 
குரவர் பெயரைச் சொல்லார் . தம்மில்லத்தின் தம்மனையை 
மிகவும் கழறியுரைத்து நெடிதிரார். தம்மிற் பெரியாரை 
முறைப்பெயர் கொண்டு சொல்லார் : புலையரையும் முறைப் 
பெயர் கொண்டு கூறார் . 

. 
( ப - ரை . ) நன்கறிவார் நன்கறிவார் , தெறுவந்தும் தம் குரவர்பேர் 
உரையார் - தாம் வெகுண்டாராயினும் தம் குரவர் பெயரைச் சொல் 
லார் . இல்லத்து நெடிதும் உறுமி இரார் - தம்மில்லத்தின்கண் தம் 
மனையை நெடுநேரம் மிகவும் கடிந்துரைத்து இரார். என்றும் பெரி 
யாரை முறைகொண்டு கூறார் -- என்றும் தம்மிற் பெரியாரை முறைப் 
பெயர்கொண்டு சொல்லார் . புலையரையும் முறைகூறார் -- புலையரையும் 
முறைப்பெயர்கொண்டு கூறார் . 

( க - து .) கோபங்கொண்டு நின்றவிடத்தும் தம்முடைய குரவாது 
பெயரைச் சொல்லல் ஆகாது . 

நெடுநேரமளவாக மனையாளை மிகக் 
கடிந்து பேசியிருத்தல் கூடாது . தம்மிற் பெரியோரையும் புலையரை 
யும் முறைப்பெயர்கொண்டு அழைத்தலாகாது . 

தெறுவந்து- ( தெறு - அழி ) அழிய வந்து ; அழிதற்குக் காரண் 
மான கோபம் உண்டாகி . உறுமி - ஒலிக்குறிப்புப்பற்றி வந்தசொல் . 


ஆசாரக் கோவை 

75 
81. புழைக்கடைப்பு காரரசன் கோட்டி யுரிமை 

இவற்றுக்கண் செவ்வியார் நோக்காரே அவ்வத் 
தொழிற்குரிய ரல்லா தவர். 
( ப - பொ . ) பிறர் மனையின்கண் புழைக்கடை வாயிலால் 
புகார் ; அரசன் கோட்டிகொண்டு கூற்று முதலாயின இன்புறா 
நின்ற விடத்தும் , உரிமை மகளிரோ டிருந்த விடத்தும் , செவ் 
வியராயுள்ளார் சென்று நோக்கார் , அந்தந்தத் தொழிற் குரிய 
ரல்லாதார் . 

( ப - ரை . ) புழைக்கடை புகார் - பிறர் மனையின்கண் புழைக்கடை 
வாயிலால் புகார் . அரசன் கோட்டி உரிமை இவற்றுக்கண் - அரசன் 
கோட்டிகொண்டு கூற்று முதலாயின இன்புறாநின்ற விடத்தும் உரிமை 
மகளிரோடு இருந்தவிடத்தும் , செவ்வியார் நோக்கார் - செவ்வியரா யுள் 
ளார் சென்றுநோக்கார் , அவ்வத்தொழிற்கு உரியால்லாதவர் - அந்த அந் 
தத் தொழிற்கு உரியால்லாதார் . 

( க - து .) வேறொருவருடைய வீட்டினிடத்தில் புழைக்கடை வாயி 
லாக உள்ளே போதலாகாது . அரசன் கோட்டிகொண்டு கூற்று முத 
லாயின இன்புறாநின்ற விடத்தும் , உரிமைமகளிரோ டிருக்குமிடத் 
தும் , அவ்வத்தொழிலுக்கு உரியவர்களன்றி மற்றவர்கள் போய்ப்பார்த் 
தல் கூடாது . 
புழைக்கடை- (புழை - துவாரம் ) - துவாரத்தின் 

வீடுகளை 
இடையீடாக ஏற இடம் விட்டுக் கட்டுவது தமிழ் நாட்டில் வழக்கம் . 
இவ்விடையீடான இடம் வீட்டுக்குப் புழை (துவாரம் ) போல இருத்த 
தால் அதன் கடையைப் புழைக்கடை என்பது மரபாயிற்று . இது ஆகு 
பெயராய் வீட்டின் பின்பிறத்துள்ள நிலத்தைக் குறிப்பதாயிற்று . 
" எங்கள் தோட்டத்துப் புழைக்கடை வாவியுள் " எனத் திருப்பாவை 
யில் வருகின்றது . கோட்டி - கோஷ்டி என்னும் வடசொல் . 
“ புழைக்கடைப் பின்புகார் கோட்டி "பாடபேதம் . 

பொது மகளிருக்குச் சமீபத்தில் வசிக்கலாகாமை 
82. வண்ண மகளி ரிடத்தொடு தம்மிடம் 

ஒள்ளிய மென்பார் இடங்கொள்ளார் . தெள்ளி 
மிகக்கிழமை உண்டெனினும் வேண்டாவே ; பெண்டிர்க் 
குவப்பன வேறாய் விடும் . 
( ப - பொ .) அறிவுடையோரென்று சொல்லப்படுவோர் , கோ 
லஞ் செய்யும் மகளிரிடத்தோடு சேர்ந்த தம்மிடத்தைச் சிறந்த 


கடை . 


76 


ஆசாரக் கோவை 


இடமாகக் கொள்ளார் . தெளிவுற்று மிகுந்த உரிமை உளதா 
யினும் விரும்பப்படுவன வல்ல; தம்மனைவியர்க்கு விரும்பப் 
படுவன வேறுபடும் ஆதலால் , 

( ப - ரை ) ஒள்ளியம் என்பார் - அறிவுடையோரென்று சொல்லப் 
படுவோர், வண்ணமகளி ரிடத்தொடு தம்மிடம் இடங்கொள்ளார்- கோ 
லஞ்செய்யும் மகளிரிடத்தோடு சேர்ந்த தம்மிடத்தைச் சிறந்த இடமாகக் 
கொள்ளார் . தெள்ளி - தெளிவுற்று , மிக கிழமை உண்டெனினும் 
மிகுந்த உரிமை உளதாயினும் , வேண்டாவே - விரும்பப்படுவன அல்ல , 
பெண்டிர்க்கு உவப்பன வேறு ஆய்விடும் - தம் மனைவியர்க்கு விரும்பப் 
படுவன வேறுபடு மாதலால் . 

( க - து .) பொது மகளிர் வசிக்கின்ற இடத்திற்குச் சமீபமாக உள்ள 
தம்முடைய இடத்தை வசிப்பதற் குரிய சிறந்த இடமாகக் கொள்ளலா 
காது . அங்ஙனங் கொண்டால் தம்முடைய மனைவியாது மனவிருப்ப 
மெல்லாம் வேறுபடும். 

பிரதிபேதம் : --- அழகையுடைய மகளிரிடத்தோடு சேரத் 
தமக்கு உறையுமிடமாகத் தம்மை ஒள்ளியமென்று கருது 
வார் இடங்கொள்ளார் : ஆராய்ந்து தம்மோடுரிமை உண்டெனி 
னும் இடங்கொள்ளவேண்டா : பெண்டிர் பொருட்டுத் தம் 
மனம் வேறுபட்டிருக்கு மாதலால் . 

தவிர்வன சில 
83. நிரல்படச் செல்லார் ; நிழல்மிதித்து நில்லார் ; 

உரையிடை ஆய்ந்துரையார் ; ஊர்முனிவ செய்யார் ; 
அரசர் படையளவும் சொல்லாரே ; என்றும் 
கடைபோக வாழ்துமென் பார் . 
( ப - பொ .) ஒருவர் பக்கத்தில் வரிசைப்படப் போகார் ; 
ஒருவருடைய நிழலை மிதித்து நில்லார் ; முன்னர் ஆராய்ந்தன் 
றிப் பேசும்போது ஆராய்ச்சி செய்து பேசார் ; ஊரிலுள்ளோர் 
வெறுக்கத்தக்கவைகளைச் செய்யார் . அரசரது படையளவைப் 
பகைவர்க்குச் சொல்லார் , எப்போதும் ஒரு தன்மையராய் 
வாழ்தும் என்பார் . 

( ப - ரை .) என்றும் கடைபோக வாழ்தும் என்பார் - எப்போதும் 
ஒருதன்மையாக வாழ்து மென்பார் , நிரல்படச் செல்லார் - ஒருவர்பக் 
--கத்தில் வரிசைப்படப் போகார் ; நிழல் மிதித்து நில்லார் - ஒருவருடைய 


ஆசாரக் கோவை 

77 
நிழலை மிதித்து நில்லார் . உரையிடை ஆய்ந்துரையார் - முன்னர் 
ஆராய்ந்தன்றிப் பேசும்போது ஆராய்ச்சி செய்து பேசார் ; ஊர் முனிவ 
செய்யார் - ஊரிலுள்ளோர் வெறுக்கத்தக்கவைகளைச் செய்யார் ; அரசர் 
படையளவும் சொல்லார் - அரசரது படையளவைப் பகைவர்க்குச் 
சொல்லார் . 


( க - து . ) ஒருவர் பக்கத்திலே போகும் போது ஒரு வரிசைப்படப் 
போதலாகாது . ஒருவருடைய நிழலை மிதித்துக்கொண்டு நிற்கவொண் 

முன்னதாகவே ஆராய்ந்துகொண்டு பேசுவதல்லது , பேசும் 
போது ஆராய்ச்சி செய்து பேசுதல் கூடாது . ஊரினர்க்கு வெறுப்பான 
காரியங்களைச் செய்தல் அடுக்காது . அரசருடைய படையின் அள 
வைப் பகைவருக்குச் சொல்லலாகாது . 
முனிவ - வினையாலணையும் பெயர் . 

பொழிப்புரையின் பிரதிபேதம் : -- அரசரோடடுத்து ஒக்க 
நேரே செல்லார் ; அரசர் நிழலை மிதித்து நில்லார் ; அரசர் சொல் 
லிடை எதிர்த்துரையார் ; அவ்வரசர் உறையும் ஊர் வெறுப்ப 
உரையார் : அவ்வரசர் படையளவையும் வரையறுத்துப் பிறர் 
கேட்பச் சொல்லார் , கடைபோக வாழ்துமென்று கருதுவோர் ... 


. 


அரசரை இகழாமை 
84. அளையுறை பாம்பும் அரசும் நெருப்பும் 

முழையுறை சீயமும் என்றிவை நான்கும் 
இளைய எளிய பயின்றன என் றெண்ணி 
இகழின் இழுக்கந் தரும் . 
( ப - பொ .) புற்றில் வாழ் அரவும் அரசனும் தீயும் குகை 
யில் வாழ் சிங்கமும் என்கின்ற இந்நான்கினையும் , இளைய 
வென்றும் எளிய வென்றும் பழகிய வென்றும் கருதி இகழ் 
வானாயின் , தனக்குக் கேட்டைத் தரும் . 

( ப - ரை . ) அளை உறை பாம்பும் - புற்றில் வாழ் அரவும், அரசும் - 
அரசனும் , நெருப்பும் -தீயும் , முழை உறை சீயமும் - குகையில் வாழ் 
சிங்கமும் , என்ற இவை நான்கும்- என்கின்ற இந்நான்கனையும் , இளைய 
என்று - இளையன என்றும் , எளிய என்று - எளியன என்றும் , பயின் 
றன என்று - பழகினவை என்றும் , எண்ணி இகழின் - எண்ணி இக 
ழின் , இழுக்கம் தரும் - துன்பம் தருவனவாம் . 


78 

ஆசாரக் கோவை 
( க - து .) பாம்பு அரசன் நெருப்பு சிங்கம் என்கிற இந்நான்கையும் 
ளையனவென்றும் எளியனவென்றும் பழகினவென்றும் இகழ்ந்தால் 
துன்பம் உண்டாகும் . 

இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற 
ஒளியோ டொழுகப்படும் .-- திருக்குறள் 
சீர்த்தகு மன்னர் சிறந்தனைத்துங் கெட்டாலும் 
நேர்த்துரைத் தெள்ளார் நிலைநோக்கிச் சீர்த்த 
கிளையின்றிப் போஒய்த் தனித்தாயக் கண்ணும் 
இளைதென்று பாம்பிகழ்வா ரில் .-- பழமொழிநானூறு 

அரசரின் மேம்படச் செய்யலாகாதவை 
35. அறத்தொடு கல்யாணம் ஆள்வினை கூரை 

இறப்பப் பெருகியக் கண்ணும் - திறப்பட்டார் 
மன்னரின் மேம்படச் செய்யற்க செய்பவேல் 
மன்னிய செல்வம் கெடும் . 
( ப - பொ .) அறிவுடையோர் தம்மாட்டுச்செல்வம் மிகப் 
பெருகியவிடத்தும் , அறத்தினையும் கல்லியாணத்தினையும் 
முயற்சியையும் வீட்டினையும் அரசர் செய்வதினும் மேம்படச் 
செய்யாதொழிக. செய்வாராயின் தம்மாட் டுற்ற செல்வம் 
கெடும் . 

( ப - ரை .) திறப்பட்டார் இறப்ப பெருகியக் கண்ணும் -அறிவுடை 
யோர் தம்மாட்டுச் செல்வம் மிகப் பெருகிய விடத்தும் , அறத்தொடு 
கல்யாணம் ஆள்வினை கூரை - அறத்தினையும் கல்யாணத்தினையும் முயற் 
சியையும் வீட்டினையும் , மன்னரின் மேம்பட செய்யற்க - அரசர் செய் 
வதினும் மேம்படச் செய்யாதொழிக . செய்பவேல் - செய்வாராயின் , 
மன்னிய செல்வம் கெடும்- தம்மாட் டுற்ற செல்வம் கெடும் . 

( க - து .) எவ்வளவு மிக்க செல்வம் உடையவராயினும் , தருமம் 
கல்லியாணம் - ஒரு தொழின் முயற்சி வீடு என்னும் இவைகளை அரச 
ரைக் காட்டிலும் மேன்மையாக ஒருவர் செய்தலாகாது : செய்தால் தம் 
மிடத்துள்ள செல்வம் அழிவடையும் . 

குரவர் முதலியோரை உண்டது கேளாமை 
36 , உண்டது கேளார் குரவரை மிக்காரைக் 

கண்டுழிக் கண்டால் மனந்திரியார் . புல்லரையும் 
உண்டது கேளார் விடல் . 


ஆசாரக் கோவை 


79 


( ப - பொ .) ஐங்குரவரையும் சான்றோரையும் கண்டால் 
மனம் வேறுபடாதவர்கள் அவரை நோக்கி நீவிர் உண்டது 
யாது என வினவார் . ஆதலால் கீழோரையும் நீவிர் உண்டது 
யாது என்று வினவாதொழிக. 

( ப - ரை . ) மனம் திரியார் - மனம் வேறுபடாதவர்கள் , குரவரை 
மிக்காரை கண்டால் - ஐங்குரவரையும் சான்றோரையும் கண்டால் , 
கண்டுழி - கண்டவிடத்து , ( அவரை நோக்கி ), உண்டது கேளார் - நீவிர் 
உண்டது யாதெனவினவார் . ( ஆதலால் ) , புல்லரையும் உண்டது 
கேளார் விடல் - கீழோரையும் உண்டது யாதென்று வினவாதொழிக. 

( க - து .) ஐங்குரவரையும் பெரியோரையும் கண்டால் நீங்கள் 
உண்டது என்ன என்று கேட்டலாகாது . ஆதலால் , கீழோரையும் 
அங்ஙனம் கேட்கவேண்டா . 

பொழிப்புரையின் பிரதிபேதம்.-- தம்குரவரை “ உண்ட 
படி எப்படி ? என்ன கறிபெற்றீர் ? " என்றுகேளார் . 

“ கண்டுழிக்கண் டாமந் திரியார் என்றும் “ கண்டுழிக்கண்டான் 
முகந்திரியார் ” என்றும் பாடபேத முண்டு . ( தாமம் - புகழ் .) 

திரியார் -- வினையாலணையும் பெயர் , 


தவிர்வன சில 
87. கிடந்தாரைக் கால்கழுவார் , பூப்பெய்யார், சாந்தம் 

மறந்தானும் எஞ்ஞான்றும் பூசார் , கிடந்தார்கண் 
நில்லார்தாம் கட்டின் மிசை . 
( ப - பொ .) எப்போதும் , கட்டிலின்மீது படுத்திருப்பவரது 
காலைக்கழுவார் : அவருக்குப் பூப்புனையார் : அவருக்கு மறந் 
தாவது சந்தனம் பூசார் : அருகில் நிற்றலும் செய்யார் . 

( ப - ரை .) எ ஞான்றும் எப்போதும் , கட்டில் மிசை கிடந்தாரை 
கால்கழுவார் - கட்டின் மீது படுத்திருப்பவரது காலைக் கழுவார் ; பூ 
பெய்யார்- அவருக்குப் பூப்புனையார் ; மறந்தானும் சாந்தம் பூசார் - அவ 
ருக்கு மறந்தாவது சந்தனம் பூசார். கிடந்தார்கண் நில்லார் --கிடந்தா 
ரருகில் நிற்றலுஞ் செய்யார் . 

( க - து . ) ஒருவர் கட்டிலின்மேல் படுத்திருந்தால் , அப்போது அவ 
ருடைய காலைக் கழுவுதலும்- அவருக்குப் பூச்சூடுதலும் - சந்தனம் பூசு 
தலும் - அவரருகில் நிற்றலும் ஆகா . 


ப 


80 

ஆசாரக் கோவை 
கிடந்தாரைக் கால்கழுவார் என்னும் முடிபை , “ முதலை ஐயுறின் 
சினையைக் கண்ணுறும் , அதுமுதற் காயின் சினைக்கையாகும் (நன் 
315 ) என்கிறபடி. முடித்துக்கொள்ளவேண்டும் . கிடந்தாரைப் பூப் 
பெய்யார் என்பது கிடந்தாருக்கு என நான்காவதில் மயங்கி வந்ததாகக் 
கொள்ளவேண்டும் , 
( நில்லாராம் கட்டின் மிசை என்றும் பாடம் . 

பிரதிபேதம் : -- கிடந்தாரைக் காலைக் கழுவார் ; பூவைச் 
சூடார் ; சாந்தத்தை மறந்தேயாயினும் எஞ்ஞான்றும் பூசார் . 
கிடந்தவர்கள் கட்டின் மேலே மிதித்தேறி நில்லார் . 
88. உதவிப் பயனுரையார் ; உண்டி பழியார் ; 

அறத்தொடு தாம்நோற்ற நோன்பு வியவார் ; 
திறத்துளி வாழ்துமென் பார் . 
( ப - பொ .) தாம் ஒருவருக்குச் செய்த நன்றியின் பயனைச் 
சொல்லார் ; தமக்கு ஒருவர் இட்ட உணவை இகழ்ந்துரை 
யார் ; தாம் செய்த அறத்தையும் விரதத்தையும் புகழ்ந்துரை 
யார் ; பெரியோருடைய ஒழுக்கத்தினை நினைந்து அவ்வாறு 
வாழ்துமென்று எண்ணுவோர் . 

( ப - ரை .) உதவி பயன் உரையார் - தாம் ஒருவருக்குச் செய்த நன்றி 
யின் பயனைச் சொல்லார் ; உண்டி பழியார் - தமக்கு ஒருவர் இட்ட 
உணவை இகழ்ந்துரையார் ; தாம் அறத்தொடுநோற்ற நோன்பு வியவார் -- 
தாம் செய்த அறத்தையும் விரதத்தையும் புகழ்ந்துரையார் , திறத்து 
உள்ளி வாழ்தும் என்பார் - பெரியோருடைய ஒழுக்கத்தினை நினைத்து 
அவ்வாறு வாழ்துமென்று எண்ணுவோர் . 

( க - து .) தாம் ஒருவர்க்குச் செய்த நன்றியைத் தாமே பாராட்டுத 
லாகாது . தமக்கு ஒருவர் இட்ட உணவை இகழ்ச்சிசெய்தல் கூடாது . 
தாம் செய்த தருமத்தையும் அநுஷ்டித்த விரதத்தையும் தாமே புகழ்ந்து 
கொள்ளுத லாகாது. 

“ தான்புரி தவத்தைக் கொடையினைப் புகழின் தழைவுறா 
தஃகும் ” - காசிகண்டம் . 

பொழிப்புரையின் பிரதிபேதம் : -- பிறர்க்குத் தாம் உத 
விய வகையால் அங்கே அவர்க்கு வந்த பயனை உரையார் . தாம் 
உண்ட உணவைப் பழியார் . தாம் செய்த அறத்தினையும் 
நோற்ற நோன்பினையும் மதித்து வியவார் , முறைமையால் 
வாழ்துமென்று கருதுவார் . 


ஆசாரக் கோவை 


81 : 


89. எய்தாத வேண்டார் ; இரங்கார் இழந்ததற்குக் ; 

கைவாரா வந்த இடுக்கண் மனமழுங்கார் ; 
மெய்யாய காட்சி யவர் . 
( ப - பொ . ) தமக்குக் கிடைத்தற் கரியவற்றை விரும்பார் ; 
தம்மால் இழக்கப்பட்டனவற்றிற்கு வருந்தார் ; அகற்றற் 
கரிய இடுக்கண் உற்றுழி அதற்கு மனங்கலங்கார் , உண்மை 
யான அறிவினையுடையார் . 

(ப- ரை . ) எய்தாத வேண்டார் - தமக்குக் கிடைத்தற் கரியவற்றை 
விரும்பார் ; இழந்ததற்கு இரங்கார்- தம்மால் இழக்கப்பட்டனவற்றிற்கு 
வருந்தார் ; கைவாரா வந்த இடுக்கண் மனம் அழுங்கார் - அகற்றற் 
கரிய இடுக்கண் உற்றுழி அதற்கு மனம் கலங்கார் , மெய்யாய காட்சி 
யவர் - உண்மையான அறிவினையுடையார் . 

( க - து .) கிடைப்பது அருமையான பொருள்களை விரும்புவதும் , 
இழந்த பொருளைக் குறித்து வருந்துவதும் , நீக்கமுடியாத துன்பம் 
நேரிட்டால் அதற்கு மனங்கலங்குவதும் பயனில்லாத காரியங்களாம் . 

“ கழிந்தவை தானிரங்கான் " -சிறு பஞ்சமூலம் கைவாரா - ஈறு 
கெட்ட எதிர்மறை வினையெச்சம் - ( கைவருதல் - கைக்ககப்படுதல் , 
அநுகூலமாதல் )-அநுகூலப்படாது . 

கைவாராவந்த இடுக்கண் -- அநு 
கூலப்படாத இடுக்கண் - பிரதிகூலமான இடுக்கண் . 
பொருள்கள் என்கிற அர்த்தத்தில் அது வினையாலணையும் பெயர் . 

" கையார வந்த இடுக்கண் ” என்பது ஒரு பிரதியில் கண்ட 
பாடம் . 

பொழிப்பின் பிரதிபேதம் - தமக்குக் கிடையாதனவற் 
றைக் காதலியார் : தாம் இழந்ததற் கிரங்கார் : தாம் முயன்று 
செய்யும் பொருள்கள் கைவாராமையால் வந்த இடும்பைக்கு 
மனம் வாடார் ; மெய்யாகிய அறிவினையுடையார் . 
90. தலைக்கிட்ட பூமேவார் ; மோந்தபூச் சூடார் . 

பசுக்கொடுப்பின் பார்ப்பார்கைக் கொள்ளாரே என்றும் . 
புலைக்கெச்சில் நீட்டார் . விடல் . 
( ப - பொ .) எப்போதும் ஒருவர் தலையில் முடித்த பூவைத் 
தாம் முடியார் ; ஒருவர் மோந்த பூவையும் சூடார் . பிரா 


கைவாராத 


6 


82 


ஆசாரக் கோவை 


மணர் பசுவினைக் கொடுத்தால் அதனை வாங்கார் . புலையருக்கு 
எச்சிலைக் கொடார். ஆதலால் இவைகளை விடுக . 

( ப - ரை .) என்றும் - எப்போதும் , தலைக்கு இட்ட பூ மேவார் - ஒரு 
வர் தலையில் முடித்த பூவைத் தாம் முடியார் . மோந்த பூ சூடார் - ஒரு 
வர் மோந்த பூவையும் சூடார் . பார்ப்பார் பசு கொடுப்பின் கைக்கொள் 
ளார் பிராமணர் பசுவினைக் கொடுத்தால் அதனை வாங்கார் . புலைக்கு 
எச்சில் நீட்டார் - புலையருக்கு எச்சிலைக் கொடார் . விடல் - ஆதலால் 
இவைகளை விடுக . 


( க - து .) ஒருவர் தலையில் முடித்த பூவைத் தம்முடைய தலையில் 
முடித்தலும் , ஒருவர் மோந்த பூவைச் சூடுதலும் , பிராமணரிடம் கோதா 
னம் வாங்குதலும் கூடா . புலையருக்கு எச்சிற் பண்டங்களைக் கொடுத் 
தல் ஆகாது . 


“ தலைக்கிட்ட பூமோவார் என்றும் பாடம் . 


பொழிப்பின் பிரதிபேதம் : -- பிறர் தலைக்குச் சூடிய பூவை 
மோவார் . மோந்த பூவினைச் சூடார் . பார்ப்பார் கொடுத் 
தால் அவர்கைப் பசுத் தம்கைக் கொள்ளார் . எஞ்ஞான் 
றும் புலைக்குத் தாம் உண்ட எச்சிலை நீட்டாதுவிடுக . 


அடக்கம் 


91. மோட்டுடைப்போர்வையோடேக்கழுத்தம் தாளிசைப்புக் 

காட்டுளே யானும் பழித்தார மாம் , தம்மின் 
மூத்த உளவாக லான் . 
( ப - பொ .) காட்டினிடத்திலேனும் தம்மூத்தோர் உளரா 
யிருப்பாராயின் , அவர்முன் உடலின் மீது போர்த்தலும் , இறு 
மாந்திருத்தலும் , இருதாளையும் சேர்த்து இணைத்திருத்தலும் 
பழியின் எல்லையாம் . 

( ப - ரை . ) காட்டுளே யானும் - காட்டினிடத்திலேனும் , தம்மின் 
மூத்த உளவாகலான் - தம் மூத்தோர் உளரா யிருப்பாராயின் , ( அவர் 
முன் ), மோட்டுடைப் போர்வையோடு உடலின்மீது போர்த்தலும், 
ஏக்கழுத்தம் இறுமாந்திருத்தலும் , தாள் இசைப்பு - இருதாளையும் சேர்த் 
திணைத் திருத்தலும் , பழித்தாரமாம் - பழியின் எல்லையாம். 


ஆசாரக் கோவை 


83 


-து .) காட்டிலேயாயினும் தமக்கு மூத்தோரெதிரில் உடலின் 
மீது போர்த்துக்கொள்ளுதலும் கர்வித்திருத்தலும் அட்டணைக்காலிட் 
டிருத்தலும் ஆகா 

ஏக்கழுத்தம் - இறுமாந்த கழுத்து - இறுமாப்பு . ( ஏ - இறுமாப்பு , 
உயர்வு . ஏகல் மலைநாட என்பதில் ஏ -- உயர்வு ). தாரம் -- எல்லை . 

பழித்தார் மரம் தம்மின் ” என்று கொண்டு ஒரு பிரதி 
உரைக்குமாறு : -மோட்டுடைய போர்வையும் , செருக்கினால் 
எடுத்த கழுத்தும் , மடமையால் கால்மேற் காற்சேர்த்திருக்கு 
மிருப்பும் , மக்களிருந்து வாழாத காட்டின்க ணாயினும் ஆகா 
வென்று பழித்தார் , மரங்கள் தம்மின் மூத்த உளவாகலான் 

நற்கருமஞ்செய்ய நாட்கேட்டல் 
92. தலை இய நற்கருமம் செய்யுங்கால் என்றும் 

புலையர்வாய் நாட்கேட்டுச் செய்யார் : தொலைவில்லா 
அந்தணர்வாய் நாட்கேட்டுச் செய்க . அவர்வாய்ச்சொல் 
என்றும் பிழைப்ப தில . 
( ப - பொ .) அறிவுடையோர் மேலான நற்கருமங்களைச் 
செய்யுமிடத்து எப்போதும் புலையரிடத்து நாட்கேட்டுச் செய் 
யார் . - கேடில்லாத அந்தணரிடத்து நாட்கேட்டே நற்கருமம் 
செய்க , அவர் வாய்ச்சொல் என்றும் பிழைபடுவன வல்லவாம் 
ஆதலால் . 

( ப - ரை .) தலைய நல்கருமம் செய்யுங்கால்- ( அறிவுடையோர் ) மே 
லான நற்கருமங்களைச் செய்யுமிடத்து , என்றும் எப்போதும் , புலையர். 
வாய் நாள் கேட்டு செய்யார் -புலையரிடத்து நாள் கேட்டுச் செய்யார் : 
தொலைவு இல்லா அந்தணர்வாய் நாள் கேட்டு செய்க - கேடில்லாத 
அந்தணரிடத்து நாள் கேட்டே நற்கருமம் செய்க : அவர் வாய்ச்சொல் 
என்றும் பிழைப்பது இல - அவர் வாய்ச்சொல் என்றும் பிழைபடுவன 
அல்லவா மாதலால் . 

(க - து .) அந்தணருடைய வாய்ச்சொல் தவறா தாதலால் , ஒரு நல்ல 
-காரியத்தைச் செய்யும்போது அந்தணரையே நல்ல நாள் கேட்டுச் 
செய்க : புலையரைக் கேட்டுச் செய்யற்க. 

வாய் - ஏழனுருபு . வாய்ச்சொல் என்பதில் வாய் - சினைப்பெயர் . 
“ நிலைஇய நற்கருமம் ” என்றும் , “ நிலையியைந்த என்றும் பாடம் . 


84 


ஆசாரக் கோவை 


பெரியோர் சபையில் தவிர்வன 
93. மன்றத்து நின்றுஞற்றார் . மாசு திமிர்ந்தியங்கார். 

என்றும் கடுஞ்சொல் உரையார் . இருவராய் 
நின்றுழியும் செல்லார் . விடல் , 
( ப - பொ . ) அறிஞர் சான்றோ ரவைக்களத்து யாதொரு 
அங்கசேட்டையும் செய்யார் . மாசுள்ளவற்றைத் திமிர்ந்து 
கொண்டு நடவார் . எக்காலத்தும் கடுஞ்சொற்கள் உரையார் . 
இருவராயிருந்து பேசுமிடத்தும் போகார் . ஆதலால் இவற்றை 
ஒழிக . 

( ப - ரை .) மன்றத்து நின்று உஞற்றார் - ( அறிஞர் ) சான்றோ 
ரவைக்களத்து யாதோர் அங்கசேட்டையும் செய்யார் . மாசு திமிர்ந்து 
இயங்கார் - மாசுள்ளனவற்றைத் திமிர்ந்துகொண்டு நடவார் . என்றும் 
கடுஞ்சொல் உரையார் - எக்காலத்தும் கடுஞ்சொற்கள் உரையார் . இரு 
வராய் நின்ற உழியும் செல்லார் - இருவராயிருந்து பேசுமிடத்தும் 
போகார் . விடல் - ஆதலால் இவற்றை ஒழிக. ( திமிர்தல் - பூசுதல் .) 

( க - து .) பெரியோர்கள் இருக்கின்ற சபையிலே யாதோர் அங்க 
சேஷ்டையும் செய்தலாகாது . நடக்கும்போது அழுக்குள்ளவைகளைத் 
தேய்த்துக்கொண்டு நடத்தலாகாது . எப்பொழுதும் கடுமையான 
சொற்களைச் சொல்லுதல் கூடாது . இருவராக இருந்து பேசுமிடத் 
தில் போதலாகாது . 

சொல்லார்விடல் என்ற பாடத்துக்கு உரையிற் பிரதி 
பேதம் : --இருவராகச் சிலர் வேறே நின்றுழியும் சொல்லா 
தொழிக. 
94. கைசுட்டிக் கட்டுரையார் : கான்மேல் எழுத்திடார் : 
மெய்சுட்டி இல்லாரை உள்ளாரோ டொப்புரையார் : 
கையிற் குரவர் கொடுப்ப இருந்தேலார் , 
ஐயமில் காட்சி யவர் . 


( ப - பொ .) ஐய மற்ற அறிவுடையோர் தம் குரவர்முன் 
கையைச் சுட்டிக்காட்டிப் பேசார் ; காலின் மேல் எழுதார் . 
கல்வி முதலியவற்றை உடையாரோடு அவற்றை இல்லாரை 
மெய்யெனச் சாதித்து ஒப்பிட்டுக் கூறார் . குரவர் கொடுப் 
பதை உட்கார்ந்திருந்து ஏற்கார். 


ஆசாரக் கோவை 


85 


( ப - ரை . ) ஐயம் இல் காட்சியவர் - ஐயமற்ற அறிவுடையோர் , 
கைசுட்டி கட்டுரையார் - தம் குரவர்முன் கையைச் சுட்டிக்காட்டிப் 
பேசார் , கால்மேல் எழுத்து இடார் - காலின்மேல் எழுதார் . உள்ளா 
ரோடு இல்லாரை மெய்சுட்டி ஒப்பு உரையார்- கல்வி முதலியவற்றை 
உடையாரோடு அவற்றை இல்லாரை மெய்யெனச் சாதித்து ஒப்பிட் 
டுக்கூறார் . கையில் குரவர் கொடுப்ப இருந்து ஏலார்- கையில் குரவர் 
கொடுப்பதை உட்கார்ந்திருந்து ஏற்கார். 

( க - து ) குரவ ரெதிரில் கையைச் சுட்டிக்காட்டிப் பேசுதல் 
ஆகாது . காலின் மேல் எழுதிக்காட்டுதல் ஆகாது . 

கல்வி முதலி 
யன இல்லாதவர்களை அவற்றை உடையவர்களுக்குச் சமானமாகச் 
சாதித்தல் ஆகாது . குரவர் கொடுப்பதை உட்கார்ந்து கொண்டே வாங் 
கிக்கொள்வது கூடாது . 

உரையின் பிரதிபேதம் :-- ஒருவரோடொன்றைச் சொல்லு 
மிடத்துக் கையை நீட்டிக் குறித்துக் கட்டுரையார் ; காலால் 
எழுத்திட்டுக் காட்டார் ; இறந்தாரை இருந்து வாழ்வாருடனே 
அவருடம்பைக்குறித்து ஒப்புரையார் ; குரவர் கொடுப்பதனை 
இருந்து கையாலேலார் , ஐயமில்லாத அறிவினையுடையார் . 
இவ்வுரைக்குக் காலாலெழுத்திடார் " என்பது பாடம் . 


பொன்போல் போற்றத்தக்கவை 
95. தன்னுடம்பு தாரம் அடைக்கலம் தன்னுயிர்க்கென் 

றுன்னித் துவைத்த பொருளோ டிவை நான்கும் [ கால் 
பொன்னினைப் போல்போற்றிக் காத்துய்க்க : உய்க்காக் 
மன்னிய ஏதம் தரும் . 
( ப - பொ .) தன் உடலும் , மனைவியும் , தன்னிடத்தில் 
அடைக்கலமாக ஒருவன்வைத்த பொருளும் , தன்னுயிர்க்கு 
உதவியாக எண்ணிச் சேர்த்துவைத்த பொருளும் ஆகிய இந் 
நான்கினையும் பொன்னைப்போலக் காத்தொழுக . அவ்வாறு 
ஒழுகாவிடத்து மிகுந்த துன்பத்தைத் தரும் . 

( ப - ரை .) தன் உடம்பு - தன்னுடலும் , தாரம் - மனைவியும் , அடைக் 
கலம் - தன்னிடம் அடைக்கலமாக ஒருவன் வைத்த பொருளும் , 
தன் உயிர்க்கென்று உன்னி துவைத்த பொருளோடு - தன்னுயிர்க்கு 
உதவியாக எண்ணிச் சேர்த்துவைத்த பொருளும் , இவை நான்கும் 


86 


ஆசாரக் கோவை 


ஆகிய இந்நான்கனையும் , பொன்னினைப்போல் போற்றி காத்துய்க்க - 
பொன்னைப்போலக் காத்தொழுக . உய்க்காக்கால் - அவ்வாறு ஒழுகா 
விடத்து , மன்னிய ஏதம் தரும் - மிகுந்த துன்பத்தைத் தரும் . ) 

( க - து .) தன்னுடம்பு -தன்பெண்டாட்டி - தன்னிடத்தில் ஒருவர் 
அடைக்கலமாக வைத்த பொருள் தனக்கு ஆபத்துக்காலத்தில் உதவி 
யாகும்படி சேர்த்துவைத்த பொருள் ஆகிய இந்த நான்கையும் அரு 
மையாகப் பாதுகாவாவிட்டால் மிக்க துன்பம் உண்டாகும் . 

“ எண்ணி நினைத்த பொருளோடு ” - என்றும் , “ எண்ணித்து 
வைத்த பொருளோடு " என்றும் , " அன்றே விழுமந்தரும் " என்றும் 
பாடபேதம் உண்டு. 

இல்வாழ்க்கை சிறப்புறுதற்கான காரணம் 
96, நந்தெறும்பு தூக்கணம் புள்காக்கை என்றிவைபோல் 

தங்கருமம் நல்ல கடைப்பிடித்துத் தங்கருமம் 
அப்பெற்றி யாக முயல்பவர்க் காசாரம் 
எப்பெற்றி யானும் படும் . 
( ப - பொ .) ஆக்கமுள்ள எறும்பும் , தூக்கணம் பறவை 
யும் , காக்கையும் என்று சொல்லப்பட்ட இவைகளின் 
செய்கைபோல நல்லனவாகிய தம் கருமத்தைச் சோராமற் 
கொண்டு , கிடையாத காலத்திற்கு உதவக் கிடைத்த காலத் 
தில் உணவிற்குரியவற்றைச் சேர்த்தலும் , குளிர்காற்று முத 
லியவற்றால் இடையூறு உறாதவகையாக இல்லம் இயற்றிக் 
கொள்ளுதலும் , சுற்றத்தாரை விளித்துண்கையுமாகிய இக் 
கருமங்களைச் செய்பவர்க்கு , இல்வாழ்க்கையின் ஒழுக்கம் 
எத்தன்மையானும் சிறப்புறும் . 

( ப - ரை . ) நந்து எறும்பு - ஆக்கமுள்ள எறும்பும் , தூக்கணம்புள் 
தூக்கணம் பறவையும் , காக்கை - காக்கையும் , என்ற இவைபோல்- 
என்று சொல்லப்பட்ட இவைகளின் செய்கைபோல , நல்ல தம் 
கருமம் - நல்லனவாகிய தங்கருமத்தை , கடைப்பிடித்து - சோராமல் 
கொண்டு , தம் கருமம் அ பெற்றியாக முயல்பவர்க்கு - தமது காரி 
யங்களை அம்மூன்றின் தன்மை போல் செய்பவர்க்கு , ஆசாரம் எ 
பெற்றியானும் படும் - இல்வாழ்க்கையின் ஒழுக்கம் எத்தன்மையானும் 
சிறப்புறும் . 


ஆசாரக் கோவை 


87 


( க - து .) எறும்பு கிடையாத காலத்திற் குதவக் கிடைத்த காலத் 
தில் உணவைச் சேர்க்கும். தூக்கணங்குருவி குளிர்காற்று முத 
லியவற்றால் இடையூ றுறா வகையாகக் கூடு கட்டிக்கொள்ளும் . 
காக்கை தன் இனத்தை அழைத்துண்ணும் . இங்ஙனமாக இவை 
களின் செய்கையை அநுசரிப்பவர்க்கு இல்வாழ்க்கையின் ஒழுக் 
கம் எவ்விதத்திலும் சித்தியாகும் . 

காக்கை கரவா கரைந்துண்ணும் .. ஆக்கமும் , 

அன்னநீ ரார்க்கே உள - திருக்குறள் . 
Go to the ant , thou sluggard ; consider . her - ways , 
and be wise ; which , having no guide ; overseer , or ruler, 
provideth her meat in the summer , and gathereth her 
food in the harvest -- Proverbs of Solomon . 
நந்து - ஆக்கம் - எழுச்சி - முயற்சி . 

பெரியார்முன் பேசு முறைமை 
97. தொழுதானும் வாய்புதைத் தானுமஃ தன்றிப் 

பெரியார்முன் யாதும் உரையார் : பழியவர் 
கண்ணுளே நோக்கி யுரை . 
( ப - பொ .) அறிஞர் பெரியார்முன் யாதேனுமொன்று 
உரைக்கவேண்டின் , வணங்கி நின்றேனும் வாய்புதைத்து நின் 
றேனும் உரைப்பரேயன்றி வேறு வகையின் உரையார் : ஆத 
லால் நீ அவர் முன் குற்றம் யாதும் உளவாகாமல் ஆராய்ந்து 
உரைப்பாயாக . - 

( ப - ரை .) பெரியார் முன்யாதும் - அறிஞர் பெரியார் முன்யாதேனும் 
ஒன்று உரைக்கவேண்டின் , தொழுதானும் வாய்புதைத்தானும் அஃ 
தன்றி வணங்கி நின்றேனும் வாய் புதைத்து நின்றேனும் உரைப் 
பரேயன்றி , உரையார் - வேறுவகையின் உரையார். ( ஆதலால் ) , 
அவர்கண் - நீ அவர்முன் , பழி உள்ளே நோக்கி - குற்றம்யாதும் உள 
வாகாமல் ஆராய்ந்து , உரை - உரைப்பாயாக . 

( க - து .) பெரியோரிடத்தில் ஏதாயினும் சொல்வதானால் , வணங்கி 
நின்றாவது வாய்பொத்தி நின்றாவது சொல்வதன்றி வேறுவிதமாகச் 
சொல்லலாகாது . அவர்முன் குற்றம் யாதும் உண்டாகாமல் ஆராய்ந்து 
சொல்க . 

" வழியவர் " என்றும் பாடம் . 


88 


ஆசாரக் கோவை 


புகலாகாத இடங்கள் 
98. சூதர் கழகம் அரவ மறாக்களம் 

பேதைக ளல்லார் புகாஅர் . புகுபவேல் 
ஏதம் பலவும் தரும் . 
( ப - பொ . ) சூதாடுமிடத்தும் , ஆரவாரம் நீங்காதவிடத் 
தும் , அறியாமையை உடையரல்லார் புகார் . புகுவராயின் 
பல துன்பங்களும் உளவாம் . 

( ப - ரை .) சூதர் கழகம் - சூதாடு மிடத்தும் , அரவம் அறா களம் - 
ஆரவாரம் நீங்காத விடத்தும் , பேதைகள் அல்லார் -- அறியாமையை 
யுடையால்லார் , புகார் - புகார் . புகுபவேல் - புகுவராயின் , பல ஏத 
மும் தரும்- பல துன்பங்களும் உளவாம் . 

( க - து .) சூதாடுகின்ற இடத்திலும் ஆரவாரம் நீங்காத இடத்தி 
லும் அறிவுடையார் போகார் . போனால் துன்பங்கள் உளவாம் . 

" அரவ மமர்களம் என்றும் பாடம் . 
99. உரற்களத்தும் அட்டிலும் பெண்டிர்கள் மேலும் 

நடுக்கற்ற காட்சியார் நோக்கார் எடுத்திசையார் 
இல்லம் புகாஅர் : விடல் . 
( ப - பொ .) சோர்வற்ற அறிவையுடையவர் , ஆரவாரம் 
செய்யுமிடத்தும் மடைப்பள்ளியிலும் , பெண்டிர்கள் உறை 
யிடத்தும் . நோக்கார் , எடுத்துரையார் , இல்லத்துட்புகார் : 
ஆதலால் நீ விடுக . 

( ப - ரை . ) நடுக்கு அற்ற காட்சியார் - சோர்வற்ற அறிவை யுடைய 
வர் , உரல்களத்தும் - ஆரவாரம் செய்யுமிடத்தும் , அட்டிலும் - மடைப் 
பள்ளியிலும் , பெண்டிர்கள் மேலும் பெண்டிர்கள் உறையிடத்தும் , 
நோக்கார்- நோக்கார் : எடுத்து இசையார்-எடுத்துரையார் : இல்லம் 
புகார் - இல்லத்துட் புகார் : விடல் - ஆதலால் நீ விடுக . 

(க - து .) ஆரவாரம் செய்யு மிடத்தைப் பார்த்தலும் , மடைப் 
பள்ளியில் எடுத்துரைத்தலும் , பெண்டிர்கள் உறைகின்ற இல்லத்துட் 
புகுதலும் ஆகா . 

எடுத்திசைத்தல்- குரலெடுத்துப் பேசுதல் . இச்செய்யுள் நிரனிறை . 

எடுத்திசையார் இல்லம் புகா அவிடல் என்பதற்கு ஒரு 
பிரதி " வாருமென்று பிரியமாக அழையாத மனையிடத்தும் 
புகுதலொழிக ”. என்றுரைக்கின்றது . 


ஆசாரக் கோவை 


89 


ஆசாரம் வீடுபெற்றார் 
100. அறியாத தேயத்தான் ; ஆதுலன் , மூத்தான் , 

இளையான் , உயிரிழந்தான் , அஞ்சினான் , உண்பான் , 
அரசர் தொழில்தலை வைத்தான் , மணாளனென் 
றொன்பதின்மர் கண்டீர் உரைக்குங்கால் மெய்யான 

ஆசாரம் வீடுபெற் றார் . 
( ப - பொ .) அறியாத தேசத்தான் , வறியோன் , மூத் 
தோன் ; சிறுவன் , உயிரிழந்தவன் , பயமுற்றவன் , உண்பவன் , 
அரசர் தொழிலில் தலைவைத்தவன் , மணமகன் , என்னும் 
இவ்வொன்பதின்மரும் உண்மையாய் உரைக்குமிடத்து ஆசா 
ரமிலிகளாவர் . 

கண்டீர் - முன்னிலை யசை . வீடு (-விடுதல் )-முதனிலை திரிந்த 
தொழிற்பெயர் . 

" உரைக்குங்கால் ஆற்றவும் என்றும், " உலகத்தீ ராற்றவும் " 
என்றும் பாடம் . 


ஆசாரக் கோவை 


அரும்பத அகராதி 


அசையாத உள்ளம்-தளராத உள்ளளம் . 
அடுக்களை - அட்டில் - மடைப்பள்ளி, 
அடைக்கலம்-தன்னிடத்தில் அடைக்கலமாக ஒருவன் வைத்த 

பொருள் . 
அட்டில் - மடைப்பள்ளி , 
அணங்கு - தெய்வம் . 
அந்தரம் வேறோரிடம் . 
அப்பெற்றி - அத்தன்மை . 
அரசர் தொழில் தலைவைத்தான் - அரசர் தொழிலில் தலைவைத் 

தவன் . 
அரவம்- ஆரவாரம். 
அரவம் அறாக் களம் - ஆரவாரம் நீங்காத இடம் . 
அல்கந்தி - மாலை. 
அல்கு - இரவு . 
அழுக்காறு - பிறராக்கத்தின்கண் பொறாமை . 
அளவளாவு - கலத்தல் நெஞ்சுகலத்தல் . 
அளை - புற்று . 
அளையுறைபாம்பு புற்றில் வாழ் அரவு . 
அன்பிற் செறப்பட்டார்- அன்பினின்றும் வேறுபட்டார் . 
ஆசாரம்- ஒழுக்கம்.- இல்வாழ்க்கையின் ஒழுக்கம் . 
ஆசாரம் வீடுபெற்றார் - ஆசாரமிலிகள் . 
ஆதுலன் - வறியோன் . 
ஆப்பி - சாணி , 
ஆரிடம் இருடிகள் சொல்லிய நூல் . 
ஆள்வினை - முயற்சி . 
ஆனிலை - பசுக்கொட்டில் - பசு நிற்குமிடம் . 
இகந்து - கடந்து . 
இகவற்க - அகலாதொழிக. 


ஆசாரக் கோவை அரும்பத அகராதி 

9.1 
இகவார் - களையார். 
இடையறுத்துப் போதல் -ஊடறுத்துப் போதல் . 
இடையாமம் - நடுக்கங்குல் . 
இணைவிழைச்சு - கலவி . 
இந்திரதானம் - இந்திரன் உறையுமிடம். 
இயக்கமிரண்டு - மலசல மோசனம் . 
இரியார் - இருத்தார் . 
இருசார்வு - இருமருங்கு . 
இருபுலன் - மலசலங்கள் . 
இழுக்கம்-துன்பம் . 
இளங்கிளைகள்- ( இளைய சுற்றத்தார் ) சிறுவர்கள் . 
இறந்து-முறைமை கடந்து . 
இறைவன் - அரசன் . 
இன்பத்துள் இன்பவகையா னொழுகல் இன்பக்காலத்தில் 

பிறர்க்கு இன்பு செய்யும் வகையான் இன்புற்று நடத்தல் , 
உகுத்தல் - சொரிதல் . 
உடுக்கை - ஆடை . 
உண்டது கான்றல் - உண்டதனைக் கான்றல் - வமனம் - வாந்தி . 
உதவிப்பயன்- தாம் ஒருவருக்குச் செய்த நன்றி . 
உயர்ந்துழியேறல் - உயர்ந்தவிடத்து ஏறியிருத்தல் . 
உய்க்க - நடத்துக . 
உரற்களம் - ஆரவாரம் செய்யுமிடம் . 
உரையிடையாய்ந்துரைத்தல் - முன்னர் ஆராய்ந்தன்றிப் பேசும் 

போது ஆராய்ச்சி செய்து பேசுதல் , 
உவா - அமாவாசி - பூரணை . 
உளர்தல் - தடவுதல் , கோதல் . 
உறுமி - கழறியுரைத்து . 
உன்னி - எண்ணி . 
ஊர் முனிவ - ஊரார் வெறுக்கத்தக்கவை . 
எய்தாத வேண்டாமை - கிடைத்தற் கரியவற்றை விரும்பாமை .. 
ஏக்கழுத்தம் - செருக்கினால் எடுத்த கழுத்து . 
ஏதம் - துன்பம் . 


-92 ஆசாரக் கோவை அரும்பத அகராதி 

ஐயம் - பிச்சை . 
ஒட்டார் -உடன்படார் . 
ஒள்ளியம் - அறிவுடையோம் . 
ஒற்றை முதுமரம் - தனிமுதுமரம் . 
கசிவு - அன்பு. 
கடை - வாயில் . 
கடைபோக வாழ்துமென்பார் - முன்புபோலப் பின் கடைபோக 

வாழ்து மென்று கருதுவோர் . எப்போதும் ஒரு தன்மை 

யரா வாழ்து மென்பார் . 
- கட்டுரை- உறுதிச்சொல் . 
கண்வளர்தல் - உறங்குதல் . 
கதம் - வேகம் . 
கல்லேறு - கல்லெறிதல் . 
கழிகிழமை - மிக்க உரிமை . 
கள்ளாட்டு - கள்ளாற் களித்தாடல் . 
காடு- துரால் . (செத்தை ) 
கால்வாய்த் தொழுவு - காலின்கட் டொழுதல் . 
காறிப்பு - காறியுமிதல் . 
கானீர் -- கால் கழுவ நீர் . 
கிடக்கை - கிடக்கு மிடம் . 
கிழமை - உரிமை . 
குடிமை - குடிப்பிறப்பு . 
குறளை - கோட்சொல்லல் . 
குறை - காரியம் . 
கூரைட் வீடு , 
கைபுடை - கையோடு கைபுடைத்தல் . 
கைவாரா வந்த இடுக்கண் - அகற்றற்கரியதாக நேரிட்ட துன்பம் 

தாம் முயன்று செய்யும் பொருள்கள் கைவாராமையால் . 

வந்த இடுக்கண் . 
கொட்டாவி - வாயால் விடும் நெடுஞ் சுவாசம். ( கொட்டு + ஆவி) 

கொட்டி விடப்பட்ட ஆவி ( சுவாசம் ). 


ஆசாரக் கோவை அரும்பத அகராதி 93 : 
கோடி - புத்தாடை . 
கோட்டி - கோஷ்டி - கூட்டம் , 
கோணம் - கோணதிசை. 
கோல்தின்றல் - ஒருகோலாலே பல் துடைத்தல் : பல்விளக்குதல் . 
கோள் - கோட்பாடு . 
சாந்து - சந்தனம் . 
சிறியார் - கீழ்மக்கள் . 
சிறுகாலை - விடியற்காலம் . 
சீயம் -சிங்கம் . 
சூதர் கழகம் - சூதாடு மிடம் . 
செத்தற் கருங்கலம்- பழங் கருங்கலம் . ( செத்தல் பழமையாதல் ) 
செவிச்சொல் - பிறர்தம் செவியில் சொல்லும் சொல் . * 
செவியோரார் - கேளார் . 
செவ்வி-காலம் . தக்க காலம் . 
செறப்பட்டார்- ( செறல் - கோபம் ) 
செற்றுவிடும் - கெடுத்துவிடும் . 
சேறிர் - செல்லுகின்றீர் . 
சொறுண்டார் - சொறியார் . 

( பான் ஒழிதல் .. 
சொற்சோர்வு- சொல்லிழுக்குதல் , சொல்லவேண்டுவதனை மறப் 
தந்திரம் - நூன்முறை. 
தமித்தா- தனியாக 
தம்முன் - தனக்கு மூத்தோன் - தமயன் . 
தலைச்சென்றார் - தம்மிடத்துச் சென்றார் . 
தலையுளர்தல் - தலைமயிரைக் கோதல் . 
தன்னுயிர்க்கென் றுன்னித் , துவைத்தபொருள் - தன்னுயிர்க் 

குதவியா எண்ணிச் சேர்த்துவைத்த பொருள் . 
தாரம் - மனைவி . எல்லை . 
தாளிசைப்பு -இருதாளையும் சேர்த் திணைத்திருப்பது. 
திட்பம் - யாப்புறவு . 
திமிர்தல் - பூசுதல் . 
தீண்டா நாள் - மெய்யுறலாகாத நாள் . 


94 ஆசாரக் கோவை அரும்பத அகராதி 

துடைப்பம் - விளக்குமாறு , 
துய்க்க -உண்க. 
துவைத்த - சேர்த்துவைத்த . 
துவ்வார் - உண்ணார் . 
துளங்காமை - புடைபெயராமை , அசையாமை . -- 
துளி - மழை . 
துனியார் - கலாயார் . கோபியார் . 
துன்பத்துட் இன்புற்றுவாழ்தல் - துன்பக்காலத்தில் அத்துன்பத் 

துள் அமைவுற்று வாழ்தல் . 
தெறி - நொடிப்பு . 
தெறுவந்து - வெகுண்டு . 
தேசு 

விளக்கம் . 
தேவகுலம் - தேவாலயம் . 
தொலைவு- கேடு . 
தொல்வாவு - குடியொழுக்கம் . 
நடுக்கற்ற காட்சியார் - சோர்வற்ற அறிவுடையார். 
நந்த - அவிய . 
நந்தெறும்பு - ஆக்கமுள்ள எறும்பு . 
நல்குரவு - வறுமை. 
- நாழி - முகத்தலளவைக் கருவி - படி . 
--நாளந்தி - சிறுகாலை , விடியற்காலம் . 
நிரயம் - நரகம் . 
நிரல்பட - வரிசைப்பட , 
நிலக்கிழமை - நிலத்துக் குரிமை . 
நிலத்துளக்கு -பூமியதிர்ச்சி . 
நிறுத்தமனமில்லார் சேரி - பொதுமகளிர் சேரி . 
நிறையுவா - பூரணை . 
நீடுநிலை - நெடிதாகநிற்கை, 
நெடுவாழ்க்கை - நெடிய வாணாள் . 
பகற்கிழவோன்- சூரியன் . 
படிறு - வஞ்சனையுரை. 
பட்டியுரை - வாய்காவாது வேண்டிய உரைக்கும் . உரை , 


ஆசாரக் கோவை அரும்பத அகராதி 95 
பயின்றன - பழகினவை . 
பழித்தாரமாம் - பழியின் எல்லையாம் . 
பலி - தெய்வங்களுக்கிடும் உணவு . 
பாடு-கிடத்தல் . 
பால் - தன்மை . 
பாரித்து பரப்பி . 
பாழ்மனை - குடியில்லாதமனை . 
புரிந்து - விரும்பி . 
புல்லிதழ் - புறவிதழ் . 
புழைக்கடை-பின்புற வாயில் . 
பெரியார்- அரசர். 
பைங்கூழ் - பயிர். 
பொச்சாவார் - மறவார் ( இகழார் ) 

[ படுவார் . 
போற்றியெனப்படுவார் - பிறரால் போற்றியென்று சொல்லப் 
மடுத்து - சோ . 
மணாளன் - மணமகன் . 
மண்டிலஞ் செய்தல் - உண்கலத்தைச் சுற்றி மந்திரஞ்சொல்லி 

நீரிறைத்தல் . 
மந்திரங்கொள்ளல் - ஆராய்தல் . 
மயிர்களைதல் - க்ஷெளரம் செய்தல் . 
மனமழுங்கல் - மனம் கலங்குதல் . 
மனைப்பலி - மனையுறை தெய்வங்களுக்குப் பலி . 
மன்றம்- சான்றோ ரவைக்களம் . 
மாசுணி - அழுக்காடை . 
மிக்க இருதேவர் நாள் - ஆதிரையும் ஒணமும் . 
மீக்கூற்றம் - சொற்செலவு , செல்வாக்கு . 
மீக்கோள் - மேற்போர்வை . 
முகடு - வாயில் . 

( விதி 
முப்பாலொழுக்கு - அறநூல்விதி பொருள் நூல்விதி இன்பநூல் 
முழை - குகை . முழை யுறை சீயம் - குகையில் வாழ் சிங்கம் . 
முளிபுல் - முற்றியபுல் . ( முளி - முதிர்வு ) 
முறை - முறைப்பெயர். 


96 ஆசாரக் கோவை அரும்பத அகராதி 

மெய்யாய காட்சியவர் உண்மையான அறிவையுடையவர் . 
மெல்கோல் - பல் - ளக்கும் கழி . 
மேதைகள் - அறிவுடையார். 
மோட்டுடைப் போர்வை - உடலின்மீது போர்த்தல் . 
வகையி லுரை - கூறுபாடில்லாத உரை . 
வசை - பிறரைப் பழியுரைக்கும் உரை. 
வடு நீங்காத பழி . 
வடுக்குற்றம் - வடுப்படும் குற்றம் . 
வண்ணமகளிர் - கோலஞ்செய்யு மகளிர் - வேசையர் . 
வழிவிலங்கினார் - வழிகொடுத்து விலங்கிப்போயினார் . 
வளர்ச்சி , 
வளர்தல் 
வளி காற்று , 
வாயில் விழைச்சு - வாயெச்சில் . 
வாய்புதைத்தல் - வாயைக் கையால் மூடுதல் . 
வாய்பூசுதல் - வாயலம்புதல் . 
வாய்வது பழுதில்லாமை . 
வாலாமை - தூய்மையில்லாமை . 
வால் - தூய்மை . 
வான் முறை - வாலியமுறை. 
விகிர்தம் - ஒருவன் செய்கை சொல் முதலாயினவற்றைத் தானும் 

அவ்வகை இகழ்ந்து செய்துகாட்டல் - விளையாட்டு . 
விண்ணதிர்ப்பு - இடிமுழக்கம். 
விழுத்தக்கார் - சீர்மை தக்கார். 
விழைச்சு - புணர்ச்சி . 
வீழ்மீன் - விண்வீழ் கொள்ளி . 
வீளை - கனைத்தல் முதலியன செய்தல். 
வெண்பலி - சாம்பல் , 
வேள்வி - யாகம் : 
வைகறை யாமம் - வைகறையாகிய பின்யாமம் . 
வைதல் - திட்டுதல் . 
வௌவல் - பிறர்பொருளைத் தாம் வௌவ வேண்டும் காதல் . 


PRINTED AT THE DIOCESAN PRESS , MADRAS - 1923 . B.611 


